வணிகப் புள்ளியியல் 


STATISTICS FOR COMMERCE) 


சு . கருப்பையா 


ட்டும் 


வழ்நாடு 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - June, 1976 


T.N.T.B.S. ( C.P. ) No. 712 


© Government of Tamilnadu 


STATISTICS FOR COMMERCE 
S. , KARUPPIAH 


Price Rs . 6-55 


Published by the Tamilnadu Textbook Society 
under the Centrally Sponsored Scheme of Production 
of books and literature in regional languages at the 
University level, of the Government of India in the 
Ministry of Education and Social Welfare (Depart 
ment of Culture ), New Delhi. 

Printed out of the Paper allotted by the Govern 
ment of India . 


Printed by 
Nathan & Company, 
Main Road , Velacheri , 
Madras. 600 042 


பதிப்புரை 


வணிகப் புள்ளியியல் என்ற இந் நூல் , 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 
712 ஆவது வெளியீடாகும் .. கல்லூரித் 
தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 
நூல்களையும் சேர்த்து இதுவரை 747 
நூல்கள் வெளிவந்துள்ளன. இந் நூல் மைய 
அரசு , கல்வி , சமூக நல அமைச்சகத்தின் 
மாநில மொழியில் பல்கலைக்கழக நூல்கள் 
வெளியிடும் திட்டத் தின் கீழ் வெளியிடப் 
படுகிறது . 


மேலாண்மை இயக்குநர் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் . 


பொருளடக்கம் 


பக்கம் 

1 


டியலில் 


10 


எம் 
A !! அறிமுகம் 
3. சேகரித்தல் , பாகுபடுத்தல் , பட்டியலிடுதல் 
3. விளக்கப் படங்கள் 
A சராசரிகள் 

5 : பரவுகை அளவைகள் 
16. பரவலின் மற்றைய அளவைகள் / 

வளைகோடு பொருத்தல் 
| ஒட்டுறவு / 
10 , குறியீட்டு எண்கள் 
-1 காலத் தொடர்கள் 
12. இந்திய நாட்டுப் புள்ளி விவரங்கள் 
18. புள்ளியியல் பிழைகளும் , புள்ளி விவரங்களுக்கு 

விளக்கங்கள் நல்குதலும் 
- 14. பண்புகளின் தொடர்பு 


34 


57 


.. 


88 


114 


.... 


123 


135 


... 


155 


... 


166 


... 


191 


213 


232 


236 


15. நிகழ்தகவு 


246 


260 


... 


262 


லாகரிதங்கள் 
எதிர் லாகரிதங்கள் 
மேற்கோள் நூற்பட்டியல் 
கலைச்சொற்கள் 


264 


265 


1. அறிமுகம் 


புள்ளிவிவரங்களைப்பற்றிய இயல் , புள்ளியியல் ஆகும் . புள்ளி 
விவரங்களைச் சேகரிக்கும் பல முறைகளைப்பற்றியும் , சேகரிக்கப் 
பட்ட புள்ளிவிவரங்களைப் பாகுபடுத்திப் பட்டியலில் அமைக்கும் 
முறைகளைப்பற்றியும் , அவைகளை விளக்கப் படங்களில் படைத்துத் 
தெளிவுபடுத்தும் பாகங்கள் , பின் அவ் விவரங்களுக்கு விளக்கம் 
காணும் முயற்சிகள் , எதிர்காலத்தின் மதிப்பீட்டு முறைகள் 
ஆகியன பற்றியும் அது பேசுகிறது . 

மனிதன் ஈடுபட்டுள்ள எல்லாத் துறைகளிலும் புள்ளி 
விவரங்கள் சேகரிக்கப்பட்டு ஆராயப்படுகின்றன . நவீன காலத்தில் 
புள்ளிவிவரங்கள் சேகரிக்கப்படாத துறைகளே இல்லையெனலாம் . 
பல்லாண்டுகளுக்கு முன்பெல்லாம் , நாட்டினை ஆளுகின்ற 
அரசாங்கத்திற்கு மட்டுமே புள்ளிவிவரங்கள் தேவைப்பட்டன. 
நாட்டிலுள்ள மனிதச் சக்தி அளவினை அறிந்துகொள்ளவும் , நாட்டு 
மக்களுக்குத் தேவையான உணவு போன்ற தேவைகளின் உற்பத்தி 
அளவினைத் தெரிந்து கொள்ளவும் , அவர்களுள் 

பிணியாலும் 
மூப்பாலும் தொல்லைப்படுபவர் , தொல்லைப்பட்டு இயற்கையெய்து 
பவர் ஆகியவர்களின் எண்ணிக்கையை அறிந்துகொள்ளவும் , 
அற்றைய அரசாங்கங்கள் புள்ளிவிவரங்களைச் சேகரித்து 
ஆராய்ந்தன . ஆனால் , இற்றைய நவீன விஞ்ஞான காலத்தில் , 
அரசாங்கம் மட்டுமன்றிப் பல்கலைக்கழகங்கள் , கலைக்கூடங்கள் , 
மருத்துவ விடுதிகள் , திட்டக்குழுக்கள் , ஆராய்ச்சிக் கழகங்கள் 
முதலிய பல்வேறு நிறுவனங்கள் புள்ளிவிவரங்களைச் சேகரிக்கத் 
தொடங்கியதோடன்றி , அதன் ஆய்வுக்கேற்ற பல உயர்கணித 
முறை வழி துறைகளையும் கண்டு வருகின்றன . இத் துறையில் பல 
கணித வல்லுநர்களின் தொண்டு மிகச் சிறந்ததாகும் . பெர்நௌலி , 
ஹாஸ் , லாப்லாஸ் , கார்ல் பியர்ஸான் , ஆர் . 

. வ்பஸர் 
போன்ற கணிதப் பேராசிரியர்கள் புள்ளியியலை மிக உயர்ந்த 
நிலைக்கு வளர்த்துள்ளனர் . பிற துறைகளில் பெரிதும் பயன் 
படுத்தப்படும் புள்ளியியல் ( Applied Statistics ) , கணித அடிப் 
படையில் எழுந்து வளர்ந்துள்ள. தூய புள்ளியியல் ( Pure 
Statistics ) 

இருவகையாக இணைந்து அது பெரிதும் 
வளர்ந்துள்ளது . 


என 


2 


வணிகப் புள்ளியியல் 


புள்ளியியல் - விளக்கம் 
புள்ளியியல் 

என்றால் 

என்ன ? பல்வேறு ஆசிரியர்கள் 
வெவ்வேறு விளக்கங்கள் தந்துள்ளனர் . சராசரிகளின் அறிவியல் 
என்றும் , எண்ணிக்கையின் அறிவியல் என்றும் பௌலி என்ற 
ஆசிரியர் இதற்கு வெவ்வேறு விளக்கம் தந்துள்ளார் . பல்வேறு 
பட்ட சூழ்நிலைகளால் , குறிப்பிடத்தக்கவளவு பெரிதும் பாதிக்கப் 
பட்ட எண் அளவை விவரம் என யூல் என்பார் விளக்கமளித் 
துள்ளார் . நேரில் கண்டு சேகரிக்கப்பட்ட புள்ளிவிவரங்களை 
அறிவால் பாகுபடுத்தும் அறிவியல் எனவும் விளக்கம் தரப் 
பட்டுள்ளது . 


எனினும் , கிராக்ஸ்டன் , கௌடன் என்பார் தந்த விளக்கத் 
தையே மிகப் பொருத்தமான தாசர், கருதலாம் . ( புள்ளிவிவரங் 
களைச் சேகரித்தல் , படைத்தல் , பகுத்துணர்தல் , விளக்கம் 
காணுதல் என அவர்கள் விளக்கியுள்ளனர் . இவை அனைத்தும் 
சேர்ந்ததுதான் புள்ளியியலாகும் ..) புள்ளியியல் என்பது ஓர் 
அறிவியலன்று ; அறிவியல் முறையாகும் . அண்மைக் காலத்தில் , 
புள்ளியியலில் 

ஏற்பட்ட 

முன்னேற்றம் சமவாய்ப்புக்கூறு 
கணிதமும் , சோதனைகளின் 

உருவக அமைப்புகளுமாகும் . 
சமவாய்ப்புக் கூறின் ( Random Sample ) இயல்பினைக் கொண்டு , 
அத்தகு கூறுகள் பிறந்த முழுமைத் தொகுதி அல்லது இனத் 
தொகுதியின் ( Population ) இயல்பினையும் தன்மையையும் அறிய 
முடிகிறது . மேலும் , அவ்வாறு முழுமைத் தொகுதியின் சிறப்பினை 
மதிப்பிடும்போது , ஒரு கூறிலிருந்து பெறப்படும் முழுமைத் 
தொகுதியின் இயல்பிற்கும் , வேறொரு கூறிலிருந்து பெறப்படும் 
முழுமைத் தொகுதியின் இயல்பிற்குமுள்ள வேறுபாட்டினையும் , 
அவ் வேறுபாடு குறிப்பிடத்தக்கவளவிற்கு மிகையான தா , தள்ளத் 
தக்கவளவிற்குச் சிறியதா எனவும் காணப்படுகிறது . 


புள்ளியியல் பயன்படும் துறைகள் 
வளர்ந்தோங்கிய இன்றைய புள்ளியியல் 

பயன்படாத 
துறை எதுவுமேயில்லை எனத் திட்டவட்டமாகக் கூறலாம் . மனித 
அறிவு எட்டும் எல்லாத் திக்குகளிலும் இது பயன்படுகிறது . 
பொருளாதாரத் துறையில் இது பெரிதும் 

பயன்படுகிறது . 
உயர்ந்த பொருளாதாரத் தேற்றங்களும் 

கொள்கைகளும் 
புள்ளியியல் அடிப்படையில் எழுந்துள்ளன . பொருளாதாரக் 
கொள்கைகள் புள்ளியியல் செங்கற்களால் கட்டப்படுகின்றன . 
மேலும் , புள்ளியியல் பொருளாதாரத்தின் ஓர் அறிவியல் பாடமாக 
உருவாகி வருகின்றது . கணக்கியலும் , புள்ளியியலும் இணைந்து 


அறிமுகம் 


3 


ஏற்பட்ட பொருளாதாரத் துறையொன்று புதிதாக எழுந்துள்ளது . 
இது தவிர , வேதியியல் , இயற்பியல் , புவியியல் , வானவியல் , 
விலங்கியல் , உயிரியல் , உளவியல் , மருத்துவவியல் போன்ற 
எல்லா அறிவியல் துறைகளிலும் புள்ளியியல் பயன்படுகிறது . 
வம்சவழி விதிகளை நிர்ணயிக்க உடலியலிலும் , கால நிலையை முன் 
கூட்டியே அறிவிக்கப் பருவ நிலையியலிலும் புள்ளியியலைப் பெரிதும் 
பயன்படுத்துகின்றனர் . 


" வணிகவியலில் புள்ளியியல் 

மனிதனின் தேவைப்பொருள்களை உற்பத்தி செய்யும் 
தொழிற்சாலைகளையும் , அப் பொருள்களையும் தானியங்களையும் , 
பிற உணவுப் பண்டங்களையும் விற்பனைசெய்யும் விற்பனைத் 
தளங்களையும் , இவற்றுக்காகப் பணம் கைம்மாற்றுச் செய்யும் 
வங்கிகளையும் வணிகவியல் ( Commerce ) விவரிக்கிறது . பண்டங் 
களின் உற்பத்தி , மேற்பார்வை நிர்வாகம் , ( Manager: ant ) 
பண்டங்களை விற்பனைத் தளங்களில் விற்பனை செய்வதற்குரிய 
மேற்பார்வை நிர்வாகம் , இவற்றிற்குரிய பண வசதியினை மேற் 
பார்வை செய்யும் நிர்வாகம் , இத் துறைகளில் ஈடுபடும் பணி 
யாளர்களை மேற்பார்வை செய்யும் நிர்வாகம் ஆகியன வாகத் 
தில் இயங்கும் செயல்களாகும் . பண்டைக் காலத்தில் , இச் 
செயல்களை எளிதாக 

மேற்கொண்டனர் ; ஆனால் , வலுத்த 
போட்டிகள் ஏற்பட்ட இன்றைய வாணிகச் சூழ்நிலையில் இலைகளை 
எளிதாக நிர்வகிக்க முடியாது . இவைகள் அனைத்திலும் திட்ட 
மிட்ட செயல்களும் ( Planning ) , கட்டுப்பாடான போக்குச ளும் 
{ Control ) மிகமிக அவசியமாகும் . 

பண்டங்களின் உற்பத்தித் துறைகளிலும் , விற்பனைத் 
தளங்களிலும் , வங்கிகளிலும் புள்ளியியல் மிகப் பரவலாகப் பயன் 
படுத்தப்படுகின்றது . எதிர்காலத்தில் , உற்பத்தி செய்யப்படும் 
பண்டங்களின் தேவை நிலையையும் , விற்பனை நிலையையும் முன் 
கூட்டியே அனுமானிக்கும் திறன் ( Forecasting ) வெற்றிகரமான 
ஒரு வணிகத்திற்கு இன்றியமையாததாகும் . பண்டங்களின் 
பருவகால மாறுதல்களையும் ( Seasonal Variatioll ) , 

வணிகச் 
சுழல்வட்டப் போக்குகளையும் ( Trade Cycles ) , அதன் மோதல் 
-களையும் பலன்களையும் , மக்களின் பழக்கவழக்கங்கள் , நடை 
உடை , இன்னபிற வேட்கைப் பாவனைகளால் ஏற்படும் மாறுதல் 
களையும் கருத்தில்கொண்டு எதிர்காலத்தில் எந்த அளவிற்குப் 
பண்டங்களை உற்பத்தி செய்யவேண்டுமென்பதை ஓர் உற்பத்தி 
யாளர் மதிப்பீடு ( Estimation ) காண்பதற்குப் புள்ளியியல் 
[ [ றைகளே பயன்படுகின்றன . இனி , உற்பத்தி செய்யப்படும் 


4 


வணிகப் புள்ளியியல் 


பண்டங்கள் சீரான தரமானதாக அமைவதற்குப் புள்ளியியல் 
தரக்கட்டுப்பாட்டு முறைகள் ( Statistical Quality Control ) தாம் . 
பயன்படுத்தப்படுகின்றன . இம் முறைகள் பயன்படுத்தப்படாத , 
தொழிற்சாலைகள் இன்று எங்கும் காணுதல் அரிது எனத் திட, 
மாசத் கூறலாம் . நம் நாட்டில் SQC நிறுவனங்கள் , கல்கத்தா , 
பம்பாய் , பங்களூர் ஆகிய நகரங்களில் இயங்கி வருகின்றன . 
கூறு முறைகள் (Sampling Methods ) இங்குப் பெருமளவிற்குப் 
பயன்படுத்தப்படுகின்றன . எந்தெந்தக் காலத்தில் உற்பத்தியைப் 
பெருக்கவேண்டும் , எந்தெந்தக் காலத்தில் குறைக்கவேண்டும் , 
எந்தெந்தக் காலங்களில் அது பல்வேறு காரணங்களால் பாதிக்கப் 
படுகின்றது , அதனைத் தடுப்பதற்குரிய வழிமுறைகள் போன்ற 
வற்றை மதிப்பீடு செய்வதற்கும் , அனுமானிப்பதற்கும் புள்ளியியல் 
முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன . 

விற்பனைத் தளங்களிலும் , மார்க்கெட்டுகளிலும் புள்ளியியல் 
முறைகள் கையாளப்படுகின்றன . மக்களுக்குத் தேவையான 
பொருள்களையும் , பண்டங்களையும் கொள்முதல் செய்து சேமித்து 
வைக்கும் அளவைத் தீர்மானிக்கவும் , விலை ஏறும் இறங்கும் 
காலங்களைத் தீர்மானிக்கவும் புள்ளியியல் வழிமுறைகள் கையாளப் 
படுசின்றன . பொருள்களைக் கிடங்குகளில் சேமித்து வைத்தலும் , 
உரிய காலத்தில் விற்பதும்தான் வேண்டிய இலாபம் தரும் . 
வணிகத்தின் இலட்சியமே இலாபம்தானே ! கொள்முதல் செய்யப் 
படும் பண்ட அளவு , கால அளவு , விற்பனை செய்யவேண்டிய 
நேரங்கள் முதலியவற்றைத் தீர்மானிக்கப் பல்வேறு ஆண்டுகளில் 
கூறுமுறைகளால் சேகரிக்கப்பட்ட புள்ளிவிவரங்கள் பயன்படு 

விற்பனைக்குரிய பல்வேறு பண்டங்களின் விலைகளைத் 
தீர்மானிக்கக் கையாளப்படும் கலை நுண் முறைகள் ( Techniques ) 
பற்றிப் பேசுவது விலைக் கணிதம் ( Cost Accounting ) ஆகும் . 
விலைக் கணிதம் முழுவதும் புள்ளியியல் அடிப்படையிலேயே இயங்கி 
வருகிறது . 

வங்கியாளர்களும் , சேமிப்புக் கைப்மாற்றுத்தரகர்களும் , 
பண முதலீடு செய்பவர்களும் , இன்ஷ்யூரன்ஸ் கம்பெனிகளும் 
புள்ளிவிவரங்களையும் அதன் வழிமுறைகளையும் பெரிதும் பயன் 
படுத்துகின்றனர் . பல்வேறு வணிகத் துறைகளில் செய்திகளைச் 
சேகரிப்பதற்கும் , அதனை ஆய்வதற்கும் பொதுவான பொரு 
ளாதார நிலையை அறிவதற்கும் வங்கிகள் புள்ளியியல் வழிமுறை 
களையே பயன்படுத்துகின்றன . . வணிகத்தின் ஒவ்வொரு துறை 
யிலும் , பண்டங்களின் விற்பனை நிலையையும் , வணிகர்களின் 
பொருளாதார நிலையையும் வங்கிகள் அறியவேண்டும் . 
நாட்டு , வெளிநாட்டுப் பண மார்க்கெட்டுகளால் , வணிகநிலை 


கின்றன . 


உள் 


அறிமுகம் 


5 


எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது என்பதனை வங்கிகள் அவ்வப் 
போது அறிதல்வேண்டும் . வணிகநிலைக்கேற்ப வங்கிகளின் நிதி 
நிலைமை பாதிக்கப்படும் . வங்கிகள் , பணக்கடன் வழங்குதலில் 
மிகக் கவனமாக இருத்தல்வேண்டும் . வணிகமும் வியாபாரமும் , 
பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் , வங்கிகள் அதிக அள 
விற்குக் கடன் தரமாட்டா . வணிகநிலையைச் சரியாக அறிந்து 
இயங்காத வங்கிகள் தோல்வியடையும் . இன்னும் , இது போன்ற 
வங்கிகளின் பணிகள் அனைத்திற்கும் , புள்ளிவிவரங்களும் , புள்ளி 
விவர வழிமுறைகளைக் கையாளப்படும் திறனும் தேவைப்படு 
கின்றன . 


பணமுதலீடு செய்பவர்கள் , இலாபம் தரத்தக்க , சரியான 
பாதுகாப்புகளைத் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்தல்வேண்டும் . 
குறிப்பிட்ட ஒரு தருணத்தில் பண்டங்களை 

வாங்குவதா , 
விற்பதா அல்லது இரண்டும் செய்யாமலிருப்பதா என்ற நிலைகளை 
யெல்லாம் தீர்மானிக்கப் புள்ளியியல் முறைகள் உதவுகின்றன . 
புள்ளியியலையும் , அதன் வழிமுறைகளையும் பயன்படுத்துகின்ற 
பணமுதலீடு செய்பவர்களில் வங்கியாளர்களே 

முதலானவர் . 
புள்ளியியலின் துணையால் , நல்ல , கெட்ட பாதுகாப்புகளைப் 
பரிசீலனை செய்து தேர்ந்தெடுக்க முடிகிறது . 


இன்ஷ்யூரன்ஸ் கம்பெனிகளால் புள்ளியியல் பயன்படுத்து 
மளவு மிகப் பரந்ததாகும் . ஆயுள்கால அளவு விகிதத்தினைத் 
தீர்மானிப்பதிலும் , கம்பெனிகளின் அலுவலைப் பெருக்கிக்கொள் 
வதிலும் பாலிஸிதாரர்களுக்கு அதிகப் பலன்களை நல்குவதிலும் , 
அவர்களின் எண்ணிக்கையைப் பெருக்குவதிலும் , புள்ளியியல் 
முறைகள் பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன . புள்ளியியல் 
கலந்த ஆக்ட்யுரிஸ் ( Actuaries) என்ற பகுதி இன்ஷ்யூரன்ஸில் 
தவணைத் தொகைகளையும் , இன்ன பிறவற்றையும் கணிப்பதில் 
நன்கு சிறப்புறப் பயன்படுகிறது . 


புள்ளிவிவரம் சேகரித்தல் , பாகுபடுத்தல் , 

பட்டியலில் 
இடுதல் , பண்பளவைகள் காணுதல் , வரைபடங்கள் வரைந்து 
விளக்கம் காணல் , மதிப்பிடல் , கூறுவாய்ப்புக் கொள்கைகளைப் 
பயன்படுத்தல் , தரக்கட்டுப்பாடு நிர்ணயம் செய்தல் , வளைவு 
கோடுகள் பொருத்துதல் , காலத்தொடர்களைப் பரிசீலனீை செய்தல் , 
விலைக்குறியீட்டெண்கள் காணுதல் , இடைச்செருகல் , வெளிச் 
செருகல் காணுதல் , ஒட்டுறவு காணுதல் , ஒட்டுறவுக் கோடுகளைப் 
பொருத்துதல் முதலிய எல்லாப் புள்ளியியல் வழிமுறைகளும் 
வணிகவியலில் பயன்படுத்தப்படுகின்றன . 


4 


6 


வணிகப் புள்ளியியல் 


இவைகள் அனைத்தையும் நோக்குங்கால் , வணிகத்துறை 
வாழ்க்கையின் இரத்த ஓட்டமே புள்ளிவிவரங்களின் ஆய்வுதான் 
எனக் கூறினால் மிகையாகாது . 


ஆதார விதிகள் 

இனி , புள்ளியியலுக்கு ஆதாரமாக இரு - விதிகளை இங்குக் 
காண்போம் . அவை , புள்ளியியல் ஒழுங்குவிதி ( Law of Statistical 
Regularity ) , பெரிய எண்களின் நிலைத்தன்மை விதி ( Law of Inertia 
of Large Numbers ) என்பனவாகும் . நவீனப் புள்ளியியல் வளர்ச்சி 
யின் அங்கங்களான கூறுகளின் தேற்றக் கொள்கைகளும் , சோதனை 
உருவக அமைப்புகளும் குறைந்த செலவில் மிகுந்த செய்தியினைச் 
சேகரிப்பதற்கு உறுதுணையாக அமைகின்றன . இவை , புள்ளி 
யியலின் ஒழுங்குவிதியின் அடிப்படையில் வளர்ந்தனவாகும் . 
லியக்கத்தகுமளவிற்கு , வாழ்க்கையின் எல்லாத் துறைகளிலும் , 
இயற்கை நிகழ்ச்சிகள் ஓர் ஒழுங்கு நியதியோடு இயங்குவதைச் 
காணலாம் . ஓர் அறுமுகப் பகடையை ஆயிரம் தடவைகள் 
வீசினால் , ஒவ்வொரு முகமும் ஏறத்தாழச் சமதடவைகளில் பிறழ் 
வனதக் காணலாம் . ஒரு நூறு ஏக்கர் நிலத்தில் உள்ள தென்னை 
மரங்களில் , சமவாய்ப்புக்கூறாக அமைந்த நூறு மரங்களில் விளைந்த 
தேங்காய்களின் கூட்டுச் சராசரி எண்ணிக்கையே , அந்த நில 
முழுமைக்குமுள்ள கூட்டுச் சராசரி எண்ணிக்கையாக அமைவதைக் 
காணலாம் . ஒரு பல்கலைக்கழகத்தினைச் சார்ந்த ஆயிரம் மாணவர் 
களில் , சமவாய்ப்புக்கூறாக அமைந்த ஒரு குழு மாணவர்களின் 
சராசரித் தரம் , உயரம் , பருமன் முதலியன அத்துணை மாணவர் 
களின் சராசரி அளவைகளாக அமைவதைக் காணலாம் . 
வாய்ப்புக் கூறு ஒன்று , முழுமைத் தொகுதியின் எல்லாப் பண்பு 
களையும் பிரதிபலிக்கின்றது எனக் கூறலாம் . மேற்கண்டலை 
போன்று ஒழுங்குவிதி இயங்கும் எண்ணற்ற மாதிரிகளை நாம் 
எளிதில் காணமுடியும் . 

இரண்டாவது விதி , பெரிய எண்களின் நிலைத்தன்மை விதி 
யாகும் . நம் நாட்டின் ஒரு பகுதியில் பருவமழை தவறி உற்பத்தி 
குறையலாம் ; வேறொரு பகுதியில் நல்ல விளைவு ஏற்பட்டு , 
மொத்தத்தில் நிகர உற்பத்தியில் எந்தவித மாறுதலுமில்லாமல் 
சாதாரணச் சூழ்நிலை நிகழ்வதைக் காணலாம் . ஓர் ஆண்டில் , 
ஓர் இராச்சியத்தின் ஒரு பகுதியில் தொற்றுநோயால் பலர் 
இறந்துவிடக்கூடும் ; வேறொரு பகுதியில் அதிகக் குழந்தைகள் 
பிறக்கலாம் . அந்த ஆண்டில் அந்த இராச்சிய மக்கள் 

தொகை 
குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு மாறாமலிருப்பதைக் காணலாம் . 
ஒரு சில இடங்களில் ஏற்படுகின்ற எதிர்மறை நிகழ்ச்சிகள் , வேறு 


சம் 


அறிமுகம் 


T 


சில இடங்களில் நிகழும் நேர்மறை நிகழ்ச்சிகளால் சரிசெய்யப் 
பட்டு , நிகர முழு எண் மாறாத்தன்மையிலிருப்பதைக் காணலாம் . 
இந்த விதியைக் கடைப்பிடித்துத்தான் , ஆயுள் இன்ஷ்யூரன்ஸ் 
கம்பெனிகள் இயங்குகின்றன . 


புள்ளியியலின் வரம்பு 

புள்ளியியலைப் பயன்படுத்துவதற்கு ஒரு வரம்பும் வரை 
யறையும் உள்ளது . எல்லா நிலைகளிலும் பயன்படுத்துவது 
தவறான முடிவுக்கு இழுத்துச் சென்றுவிடும் . எண் கூட்டங்களைச் 
சேகரித்துப் பாகுபடுத்தி விளக்கம் காணுகின்ற முயற்சிகள் 
ஒவ்வொன்றிலும் புள்ளியியல் வழிமுறைகளைச் செவ்வனே பயன் 
படுத்தவேண்டும் . பின் , கூறு காணுகின்ற நிலைகளிலும் , பண் 
பளவைகள் ஏற்றதாகக் காணப்படுகின்ற தறுவாயிலும் , ஒப்பிட்டு 
நோக்கி ஒட்டுறவு காண்பதிலும் , முடிவு கண்டு விளக்கம் தெளிந்து , 
எதிர்காலத்திற்கு மதிப்பீடு கணிக்கின்ற எல்லாப்படியான நிலை 
களிலும் , மிகுந்த கவனத்துடன் முறை பிறழாது புள்ளியியலைப் 
பயன்படுத்தவேண்டும் . ஒன்றுக்குப் பயன்படும் ஒருவிதப் பண் 
பளவையைப் பிறிதொன்றுக்குப் பயன்படுத்துவது தவறாகும் . 

புள்ளியியலின் வழிமுறைகள் , எண்களால் செய்யப்படும் 
விவரங்களுக்கு மட்டுமே பொருந்தும் . உடல்நலம் , ஒழுக்கத் 
தன்மை , ஏழ்மை போன்ற பண்புகள் எண் வடிவத்தில் கூறப் 
படாத நிலைகளில் , புள்ளியியலின் வழிமுறைகள் பயன்படா . 
புள்ளியியலைத் தவறாகக் கையாள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் 
உள்ளன . அத்தகு வாய்ப்புகளை நீக்கவேண்டும் . அத்தகு 
வாய்ப்புகளைப் பயன்படுத்தி , ஒருசில கட்சி அரசியல்வாதிகளும் , 
சில விளம்பரதாரிகளும் தங்கள் சொந்த நலனுக்காக மெய் 
நிலையைத் திரித்து வேறுபடுத்திப் பொய்ப்படம் காட்டுவர் . ஒரு 
சூழ்நிலைக்குக் கண்ட புள்ளிவிவரத்தினைப் பிறிதொரு சூழ்நிலைக்குப் 
பயன்படுத்துவர் . இத்தகையாளர்களின் எண்ணிக்கை நாட்டில் 
பெருகிவருவதன் காரணமாகவே , புள்ளியியலைச் 

சாதாரண 
மக்கள் நம்புவதற்குத் தயங்குகின்றனர் . புள்ளிவிவரமே சுத்தப் 
பொய் என மிகையாகக் கருதுவாருமுளர் . 

இது அறியாமை 
யாகும் ! எய்தவர் ஒருவரிருக்க , அம்பை நொந்து என்ன பயன் ? 
‘ புள்ளிவிவரங்களைக்கொண்டு எதனையும் எப்படியும் நிறுவலாம் 
எனக் கருதுவாருமுண்டு . இதுவும் தவறாகும் . அறிவியல் 
வாயிலாகக் காணுகின்ற முடிவு ஒன்றாக இருக்கவேண்டுமே 
யல்லாது பல்வேறு வகையாக இருக்க முடியாது ! புள்ளியியலைச் 
செவ்வனே பயின்றாரல்லாது , பிறர் கையில் புள்ளியியல் இருப்பது 
ஓர் ஆபத்தான கருவியாகும் ! 


8 


வணிகப் புள்ளியியல் 


கணக்கியல் வழிமுறைப்படி புள்ளிவிவரங்களையும் புள்ளி 
யியலையும் கையாண்டால் , அது நாட்டை வளமுள்ள பொற் 
காலத்திற்கு இழுத்துச்செல்லும் வண்டியின் சிறந்த அச்சாக 
அமையுமென்பதில் எவ்வித ஐயமுமில்லை . இன்று வியக்கத்தக்க 
அளவில் வளர்ந்துள்ள பல அறிவியல்கள் புள்ளியியல் துணை 
கொண்டு வளர்ந்துள்ளன எனக்கூறினால் மிகையாகாது . மேலும் , 
ஆய்வில் நாட்டங்கொண்ட நன்மாணவருக்குப் புதுப்புதுத் 
தேற்றங்களையும் மெய்க்கூற்றுகளையும் காண இது விரிந்து பரந்து 
கிடக்கும் ஓர் அறிவுத்தளமெனக் கூறினாலும் , அது மிகையாகாது . 


பயிற்சி 


1 . 


2 . 


புள்ளியியல் என்றால் என்ன என்பதற்குரிய விளக்கம் 
தருக . 
புள்ளிவிவரம் , புள்ளியியல் பற்றிய கீழ்க்காணும் 
கூற்றுகளை ஆய்ந்தெழுதுக : 
( அ ) புள்ளியியல் என்பது எண்ணிக்கையின் அறிவியல் . 

( ம.ப. ) 
( ஆ ) ‘ பல்வேறுபட்ட சூழ்நிலைகளால் குறிப்பிடத்தக்க 

அளவு பெரிதும் பாதிக்கப்பட்ட எண் அளவை 
விவரம் . 

( செ.ப. ) 
( இ ) புள்ளிவிவரங்கள் ஒவ்வொருவரையும் பாதிக் 

கிறது . வாழ்க்கையின் பல நிலைகளை அது தொடு 
கிறது . புள்ளியியல் , அறிவியல் கலையியல் ஆகிய 
இரண்டுமாகும் . 

( செ.ப. ) 
இது ஒரு புள்ளிவிவரக் காலமாகும் ; புள்ளியியல் 
உதவியினால் சிறந்ததொரு தீர்வு காண முடியாத 
எந்தவோர் அரசாங்க , தொழில் , வணிகப் 
பிரச்சினையும் இல்லை . 

( செ.ப. ) 
(உ ) புள்ளிவிவரங்கள் பொய் பேசமாட்டா . 
( ஊ ) ‘ புள்ளியியலால் எதனையும் நிறுவலாம் . 
( எ ) மெய்கலந்த பொய்கள் , சுத்தமான முழுப் 

பொய்கள் , - புள்ளியியல் காட்டும் விவரங்கள் 

எனப் பொய்கள் அமைகின்றன . 
பல்வேறு துறைகளில் புள்ளியியல் பயன்படும் தன்மை 
யையும் , அதன் உபயோகத்தையும் , வரம்பினையும் 
விளக்குக . 

( செ.ப. ) 


ஈ 


3 . 


அறிமுகம் 


9 


4 . 


வணிகத்துறையிலும் தொழிற்கூடங்களிலும் புள்ளியிய 
லின் பயன்களைப்பற்றி ஒரு சிறுகட்டுரை வரைக , 

( செ.ப. ) 


5 . 


ஓர் இயற்பியல் அல்லது வேதியியல் நிபுணரோடு 
ஒப்பிட்டு நோக்கும் போது , புள்ளியியல் நிபுணர் 
சமுதாய அறிவியல்களில் ( Social Sciences ) எதிர் 
நோக்குகின்ற இடர்ப்பாடுகளை விளக்குக . 
புள்ளியியல் ஆதார விதிகளைப்பற்றி ஒரு குறிப்பு 
வரைக . 

( செ.ப. ) 


6 . 


குறிப்பு : மாணவர் இவ் வத்தியாயத்தினை முதல் முறையாகப் 
படிக்கும்போது முழுவதும் தெளிவாக கன்கு புரிந்து கொள்ள இயலாமல் 
போகலாம் . புள்ளியியல் பகுதிகள் அனைத்தையும் படித்து முடித்தபின் , 
இதனை மீண்டும் படிப்பின் தெளிவாகப் புரியும் . பாடப்பகுதிகள் அனைத்தும் 
கற்றுத்தேர்ந்த பின்னர் , மாணவர் மேற்கண்ட கேள்விகளுக்கு விடை 
எழுதிப்பழக முயலலாம் . 


2. சேகரித்தல் , பாகுபடுத்தல் , 

பட்டியலிடுதல் 


புள்ளிவிவர ஆய்வுத்தளங்கள் யாவை என்பதனையும் அதன் 
விளக்கங்களையும் இங்குக் காண்போம் . புள்ளிவிவர ஆய்வினை 
மேற்கொள்ளும் ஒருவருக்குப் புள்ளிவிவரங்களும் , அதன் பாகு . 
பாட்டுத் தன்மையும் , பட்டியல் அமைப்பும் , விளக்கப்படங் 
களும் அவரது ஆய்வின் அடித்தளங்களாக அமைகின்றன . 


ஆய்வின் நோக்கம் 


உள . 


முதலாவதாக அமைவது புள்ளிவிவரங்கள் . அதனை முதலில் 
பெறுதல் வேண்டும் . அதனைப் பெறுவதற்குப் பல வழிமுறைகள் 

எம் முறையில் அதனைப் பெறுவது என்பதனை முதலில் 
உறுதிபடுத்திக்கொள்ளவேண்டும் . அவ் வுறுதி கொள்வதற்குக் 
கருவியாக அமைவது ஆய்வாளரின் நோக்கமாகும் . எந்த 
நோக்கத்திற்காகப் புள்ளிவிவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன 
என்பதை முதலில் நன்கு ஐயம் திரிபின்றித் தெளிவாகத் தெரிந்து 
கொள்ளவேண்டும் . ஏனெனில் , ஒரு நோக்கத்திற்காகச் சேகரிக்கப் 
பட்ட புள்ளிவிவரங்கள் வேறொன்றுக்கும் பயன்படலாம் அல்லது 
பயனற்றுப் போகலாம் அல்லது ஒரு பகுதி பயன்பட்டு எச்சப் 
பகுதி பயன்படாமல் போகலாம் . நோக்கத்தில் ஏற்படுகின்ற 
சில மாறுதல்கள்கூடப் புள்ளிவிவரத்தினைச் சேகரிக்கும் வழி 
முறையையே மாற்றி அமைத்துவிடக்கூடும் . பண்டங்களின் முதற் 
கட்ட அல்லது உற்பத்திக்கட்ட விலைக் குறியீட்டு எண்ணினைக் 
( Index Number ) காணவேண்டிச் சேகரிக்கப்பட்ட புள்ளி 
விவரங்கள் , வாழ்க்கைத்தரக் குறியீட்டு எண்ணைக் காணப் பயன் 
படமாட்டா ; ஏனெனில் , வாழ்க்கைத்தரக் குறியீட்டு எண்ணிற்குச் 
சில்லறை விற்பனைக்கட்ட நிலையில் உள்ள பண்ட விலைகள் தாம் 
வேண்டும் . இனி , நோக்கத்தில் தெளிவில்லையெனில் , காலமும் , 
பணமும் , கருவிகளும் விரயமாகும் . நோக்கத்தில் தெளிவிருப்பின் 
புள்ளிவிவரங்களைச் சேகரிக்கின்எற 

முறைகளையும் , அதற்குப் 
பயன்படும் கருவிகளையும் ( காலம் , பணம் , ஆள்கள் முதலியன ) 
திட்டவட்டமாகக் கணிக்கமுடியும் . 


சேகரித்தல் , பாகுபடுத்தல் , பட்டியலிடுதல் 


சேகரிக்கும் வழிமுறைகள் 

நோக்கத்தினைத் தெளிவாகக்கொண்ட பின் , அதற்குப் பயன் 
படும் புள்ளிவிவரங்களை எவ்வாறு சேகரிப்பது என்ற கேள்வி 
எழும் . அத்தகைய புள்ளிவிவரங்கள் ஏற்கெனவே சேகரிக்கப் 
பட்டு முழு நிலையிலோ , அம் முழுநிலையின் ஒரு பகுதியாகவோ 
அமையலாம் . 

எனில் , 

தொல்லையின்றி அதனை அப்படியே 
கையாண்டு கொள்ளலாம் . இத்தகைய புள்ளிவிவரங்களை 
இரண்டாம் தரப் புள்ளிவிவரங்கள் எனவும் , அவ்வாறு புள்ளி 
விவரங்களைப் பெறும் தன்மைக்கு இரண்டாம்தரச் சேகரிப்பு முறை 
எனவும் சொல்லலாம் . இம் முறையில் உற்றுக் கவனிக்கத்தக்கது 
ஒன்றுளது . 

அங்ஙனம் ஏற்கெனவே சேகரிக்கப்பட்ட புள்ளி 
விவரங்கள் , சரியான புள்ளியியல் முறைப்படி சேகரிக்கப்பட்ட 
நம்பத்தகுந்த புள்ளிவிவரங்கள் தாமா என்பதை முதலில் நன்கு 
ஆய்ந்து தெளிவுபடுத்திக் கொள்ளவேண்டும் . - எஸ் . எஸ் . எல்.சி. 
சோதனையில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் தேறியவரின் மதிப் 
பெண்கள் ஓர் ஆய்விற்கு வேண்டுமெனில் , அதனை நேரடியாகச் 
சேகரிக்க முற்படவேண்டுவதில்லை ; அந்த இராச்சியக் கல்வித்துறை 
அலுவகத்தில் எளிதாகப் பெறலாம் . 


வேறு சில புள்ளிவிவரங்கள் இவ்வாறு எளிதில் கிடைப்ப 
, தில்லை . அவற்றினை ஆய்வாளர் நோக்கத்திற்கேற்ப நேரடியாகச் 
சேகரிக்க முற்படல் வேண்டும் . மக்கள்தொகைக் கணிப்பு 
( Census ) , பத்தாண்டிற்கு ஒருதரம் இம் முறையில் தான் செயல் 
படுத்தப்படுகிறது . இவ்வாறு நேரடியாகச் சேகரிக்கும் முறை 
முதல்தரச் சேகரிப்பு முறை எனவும் , அத்தகைய புள்ளிவிவரங்கள் 
முதல்தரப் புள்ளிவிவரங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன . 
இத்தகைய புள்ளிவிவரங்களை ஆய்வாளரே நேரடியாகச் சேகரிக்க 
லாம் ; அல்லது சேகரிப்பாளர்களை நியமித்து வினாப்பட்டியல் 
மூலமாகச் சேகரிக்கலாம் ; 

அல்லது வினாப்பட்டியலை அஞ்சல் 
வாயிலாக அனுப்பிப் பதில்கள் பெறலாம் ; தொலைபேசி மூலமாகத் 
தொடர்புகொண்டும் சேகரிக்கலாம் . 

புள்ளிவிவரங்கள் சேகரிக்கப்படவேண்டிய மூல இடம் மிகச் 
சிறியதாக தனிநபர் ஒருவரால் எளிதில் அடையத்தக்க தன்மையில் 
அமைந்தால் , ஆய்வாளரே நேரடியாகச் சேகரிப்பதில் கடினமில்லை . 
ஆனால் , மிகப் பெரிய ஆய்வாகவும் , புள்ளி தருமிடங்கள் 
பரந்தும் அமையுமெனில் , பல சேகரிப்பாளர்களை நியமித்து , 
அவர்கள் 

மூலமாகத்தான் புள்ளிவிவரங்கள் சேகரிக்கப்பட 
வேண்டும் . இவ்விரு வழிகளிலும் மிகமிக முக்கியப் பங்குபெறுவது 
வினாப்பட்டியலாகும் . 


வணிகப் புள்ளியியல் 


வினாப்பட்டியல் 

ஆய்வின் நோக்கத்திற்கேற்ப வினாப்பட்டியல் நன்கு தெளி 
வாகவும் , சுருக்கமாகவும் , வேண்டிய செய்திகள் அனைத்தும் 
பெறும் வண்ணமும் அமைதல் வேண்டும் . ஆய்வாளரே சேகரிக் 
கின்ற முறையில் இப் பட்டியல் சற்றுச் சிக்கலாகவும் நீண்டும் 
அமையலாம் . வினாக்களை , ஆய்வாளரே விளக்கிப் பகர்ந்து 
பதில்கள் பெறமுடியும் . ஆனால் , சேகரிப்பாளர்களைக்கொண்டு 
பெறப்படும் முறையில் , வினாக்கள் தெளிவாகவும் சுருக்கமாகவும் 
அமைவது மிக முக்கியமானதாகும் . சேகரிப்பாளர்கள் முதலில் 
தாங்களே வினாக்களை நன்கு தெளிவாகப் புரிந்துகொள்ளவேண்டும் . 
விடை தருபவர்களிடமிருந்து செய்திகளைக் கூட்டாமலும் , 
குறைக்காமலும் , தங்களின் சொந்த விருப்பு வெறுப்புக்கேற்ப 
மாற்றாமலும் மெய்யான செய்திகளை விடாது சேகரிப்பதில் 
உண்மையான ஆர்வமுள்ளவர்களாகவும் அவர்கள் லிளங்க 
வேண்டும் . வினாப்பட்டியலைப் பயன்படுத்தும் முக்கியக் கருவிகளான 
அவர்கள் செவ்வனே இயங்கும் நல்லூழியர்களாகச் செயல்புரிய 
வேண்டும் . பத்தாண்டிற்கு ஒருமுறை எடுக்கப்படும் மக்கள் கணிப் 
பில் ஆசிரியர்களையும் , மற்றைய அலுவலகக் குறிப்பாளர்களையும் , 
எழுத்தர்களையும் சேகரிப்பாளர்களாக நியமிக்கின்றனர் . இவர்கள் 
ஊதியமின்றி நாட்டின் நலனில் நாட்டங்கொண்டு இத் துறையில் 
சேவை புரிகின்றனர் . நாட்டின் , உணவு விளைவுப் புள்ளியினைக் 
கணக்கர்கள் சேகரிக்கின்றனர் . இத்தகைய சேகரிப்பாளர்கள் 
எத்துணை மெய்யூழியர்களாக விளங்கவேண்டுமென்பதனைச் சொல்ல 
வேண்டுவதில்லை . 

வினாப்பட்டியல் அஞ்சல்வாயிலாக அனுப்பப்படும் போது , 
அது மிகத் தெளிவாக இருக்கவேண்டும் . வினாப்பட்டியல்கள் 
அனைத்தும் விடையளிக்கப்பட்டுத் திரும்ப அனுப்பப்படும் என்று 
சொல்லமுடியாது . இம் முறையில் சட்ட ரீதியாக , வினாக்களுக்கு 
உரிய விடையினைக் கட்டாயமாகப் பெறப்படும் வசதியிருப்பின் , 
இம் முறை சிறந்ததாகும் ; இல்லாவிடில் நூறு பேர்களிடமிருந்து 
செய்திகளை எதிர்பார்த்தால் , இருநூறு பேர்களுக்கு வினாக்கள் 
அனுப்பவேண்டும் . 

வினாக்கள் , எளிதில் புரிந்துகொள்ளும்வண்ணம் தெளிவாக 
அமைவதோடு , இருவகைப்பட்ட விடைகளுக்கு ஏதுவான முறையில் 
அமைதல் கூடாது . 

இங்கிதமாக விடைபெறும் பாணியில் 
வினாக்கள் அமைதல் வேண்டும் . செய்தியனுப்புபவர்களின் தனிப் 
பட்ட கருத்துகளையோ , உள்ளத்தையோ , மதநெறிமுறைகளையோ 
புண்படுத்தும்வண்ணம் அமைதல் கூடாது . ஆம் , இல்லை 
என்பன போன்ற சுருக்கமான பதில்கள் , எண் வடிவில் தரப் 


! 


1 


சேகரித்தல் , பாகுபடுத்தல் , பட்டியலிடுதல் 


13: 


படும் பதில்களைப் பெறும்வண்ணம் வினாக்கள் அமைதல் வேண்டும் .. 
கற்றவரா ? "ெல்வரா ? என்பன போன்ற வினாக்கள் முழு 
விளக்கமற்றவை . 

எனவே , அத்தகைய வினாக்களுக்குத் தெளி 
வான விளக்கங்கள் தரப்படல்வேண்டும் . இன்ன வகுப்புவரை 
படித்தவர் கற்றவரென்றும் , ஆண்டு வருவாய் இன்ன அளவிற்கு 
மேற்பட்டால் செல்வர் எனவும் விளக்கம் தரப்படல்வேண்டும் . 
ஓர் ஏக்கர் நன்செய் நிலத்தில் எத்தனை மூட்டை ஆடுதுறை நெல் 
விளைந்தது எனக் கேட்டால் , நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் 
‘ மூட்டை என்பதை வெவ்வேறு அளவில் கொள்வர் . எனவே , 
60 கிலோ கொண்டது ஒரு மூட்டை என்பது போன்று தெளி 
வாகச் சொல்லி விடைபெறல்வேண்டும் . இங்குக் கூறப்படும் 
மூல அளவைக்குப் புள்ளியியல் மூல அளவை அல்லது புள்ளியியல் 
அலகு என்பது பெயராகும் . பெறப்படும் செய்திக்கேற்ப இம் 
மூல அளவைகள் தெளிவாக விளக்கப்படல்வேண்டும் . இனி , சில 
தருணங்களில் சில கேள்விகளுக்கு நேரடியான பதில்கள் பெறுவது 
கடினம் . தொற்றுநோய் உள்ளவரிடம் , தொற்றுநோயால் அவதிப் 
படுகிறீரா என நேரடியாகக் கேட்டால் சரியான விடையைப் 
பெறுவது கடினம் . அத் தருணங்களில் வேறு ஏற்ற முறையில் 
கேள்விகளை அமைத்தல்வேண்டும் . கனிவாகக் கேட்டு விடைபெற 
முயலவேண்டும் . பெறப்படும் செய்திகளும் விடைகளும் பாகு 
பாட்டிற்கும் ( Classification ) , பட்டியலமைப்பிற்கும் ( Tabulation ) 
உட்படும் தன்மையதாக அமையவேண்டும் ; இல்லையெனில் , அவை 
ஆய்விற்கு முற்றிலும் பயன்படாது வீணாகும் . 


மாணவர் 


வினாப்பட்டியல் அமைக்கும் விதத்தினை 
நன்கு அறிந்துகொள்ளக் கீழ்க்காணும் இரு வினாப்பட்டியல்களைத் 
தருவோம் . 


தமிழகத்தில் வணிகவியல் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு 
நிலையை ஆய்வதற்குப் பயன்படுத்தக்கூடிய 

வினாப்பட்டியல் 
வருமாறு : 

வினாப்பட்டியல் 1 
1 . 

நிலையத்தின் பெயர் 
நிலையத்தின் இருப்பிடம் , 
இருப்பிடம் : நகர்ப்புறமா ? . 

கிராமப்பகுதியா ? 
3. நிலையம் கல்வி நிலையமா ? உற்பத்திக் 

கூடமா ? வியாபாரத்தளமா ? பிற 
வகை நிலையமா ? 


. 


வணிகப் புள்ளியியல் 


1 


நிலையம் ஒருவருக்கு உரிமையானதா ? 
பலருக்கு உரிமையான லிமிடெட் 
கம்பெனியா ? கூட்டுறவு நிலையமா ? 
அரசாங்க அலுவலகமா ? வேறுவகை 
நிலையமா ? 
நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் 
பணி 


5 . 


நிலையத்தில் பணியாற்றுபவர்களின் 
கல்வித்தரம் 
( 1 ) கடைநிலை ஊழியர்களின் எண் 

ணிக்கை 
( 2 ) எஸ் . எஸ் . எல் . சி . தேறிய 

வர்களின் எண்ணிக்கை 
( 3 ) தனித் தொழிற்கல்வி பயின் 

பேரின் எண்ணிக்கை 
( 4 ) கலை , அறிவியல் பட்டதாரி 

களின் எண்ணிக்கை 
( 5 ) வணிகவியல் பட்டதாரிகளின் 

எண்ணிக்கை 
( 6 ) மற்றவர்களின் எண்ணிக்கை 
( அ ) கடந்த ஐந்து ஆண்டுகளில் 

இந் நிலையத்தில் வேலைக்கு 
நியமிக்கப்பட்டவர்களின் எண் 

ணிக்கை 
( ஆ ) அவர்களுள் வணிகவியல் பட்ட 

தாரிகளின் எண்ணிக்கை 
தங்கள் நிலையத்தில் எவ்வகைப் பணி 
களுக்கு வணிகவியல் பட்டதாரி 
களை மட்டும் வேலைக்கு நியமிக்க 
நீங்கள் விரும்புகிறீர்கள் ? 


7 . 


பணித்துறையின் பெயர்கள் 


நியமிக்கப்படவேண்டிய வணிகப் 
பட்டதாரிகளின் எண்ணிக்கை 


சேகரித்தல் , பாகுபடுத்தல் , பட்டியலிடுதல் 


15 


9 . 


: 


10 . 


வேலைக்கு நியமிக்கப்பட்டபின் , 
வணிகப் பட்டதாரிகளுக்குக் கற்றுத்தர 
வேண்டிய பிற பயிற்சிகளின் விவரம் 
வணிகப் பட்டதாரிகள் வேலைக்கு 
நியமிக்கப்பட்டபின் , வேலை உயர்வு 
பெறுவதற்குரிய வாய்ப்புகளின் 
விவரம் 
( அ ) கீழ்நிலையில் உள்ள வணிகப் 

பட்டதாரியின் மாத ஊதியம் 
( ஆ ) உயர்நிலையில் உள்ள வணிகப் 

பட்டதாரியின் மாத ஊதியம் 
( இ ) வணிகப் பட்டதாரி பெறும் 

மீச்சிறு மாத ஊதியம் 


11 . 


: 


: 


3 . 


ஒரு தொழிற்சாலையில் , ஊழியர்களின் ஊதிய உயர்வால் 
உற்பத்தியில் ஏற்பட்ட மாறுதலை ஆய்வதற்குரிய வினாப்பட்டியல் 
வருமாறு : 

வினாப்பட்டியல் 2 

பாகம் I 
( இது தொழிற்சாலையின் ஒவ்வொரு துறையிலும் பயன் 
படுத்த வேண்டியது . ) 

துறையின் பெயர் 
2 . உற்பத்தியாகும் பொருள் விவரம் 
( அ ) ஊதிய உயர்வுக்குப்பின் உற் 

பத்தி இயந்திரங்களில் எதுவும் 
புதிதாகப் புகுத்தப்பட்டதா ? 

அதன் விவரம் 
( ஆ ) ஊதிய உயர்வுக்குப்பின் உற் 

பத்தி முறையில் ஏற்படுத்திய 

பிற மாறுதல்களின் விவரம் 
உற்பத்தியின் அளவு 

ஊதிய உயர்விற்கு முன் ஒரு 

மாதத்தில் உற்பத்தியான அளவு : 
(ஆ ) ஊதிய உயர்விற்குப் பின் ஒரு 

மாதத்தில் உற்பத்தியான அளவு : 


.4 . 


5. 


16 


ஊதியஉயர்வுநாளன்றும்(1),இன்றும்(2)உள்ளதொழிலாளர்கள்எண்ணிக்கை,ஊதிய விவரம்: 


வீட்டு 


பிகை 


நேரப் 


வாடகை 


தொழிலாளர் 

அடிப்படைச் களின் 

சம்பள 
வரிசை 

பஞ்சப்படி எண்எண்ணிக்கை 

வீதம் 


மொத்த 


இதரப்படி 

வீதம் 


போனஸ் வீதம் 


பணி 


மொத்தச் சம்பளம் 


சம்பளம் 


வீதம் 


ஊதிய 


வீதம் 


(2)(1)|(2) 


(2) 


(1) 


(2) 


(1)|(2) 


(2) 


(2) 


(1)(2)(1)(2) 


1 


2 


3 


வணிகப் புள்ளியியல் 


.. 


மொத்தம் 


பாகம் (தொழிற்சாலையின்பொதுஅமைப்பில்பயன்படுத்தவேண்டியது) 
1..உற்பத்திஅளவு: உற்பத்திப்பொருளின் 

ஊதியஉயர்விற்குமுன் ஊதியஉயர்விற்குப்பின் 30நாட்களில் 

30நாட்களில் 
உற்பத்திஅளவு 

உற்பத்திஅளவு 


எண் 


வேறுபாடு 


வகை 


1 


சேகரித்தல் , பாகுபடுத்தல் , பட்டியலிடுதல் 


2 


. 


மொத்தம் 


17 


2.மார்க்கெட்டுவிலை: 


18 


வரிசை எண் 


உற்பத்தியான பொருள்களின்வகை 


எதியஉயர்விற்குமுன்ஊதியஉயர்விற்குப்பின் 30நாட்களில்சராசரி30நாட்களில்சராசரி மார்க்கெட்டுவிலை 

மார்க்கெட்டுவிலை 


வேறுபாடு 


1 


2 


3 


வண்கப் புள்ளியியல் 


மொத்தம்- 


3. 


பொது 
அமைப்பில் 
ஊதிய 
நாளன்றும் 
( 
1 
) 
,இன்றும்( 
3) எண்ணிக்கை,ஊதியவிவரம்: 


உள்ளதொழிலாளர்களின் 


மிகை 


நேரப் 


தொழிலாளர் 

அடிப்படைச் 
களின் 

சம்பள 
வரிசைமொத்த 

பஞ்சப்படி எண் 

எண்ணிக்கை 


விட்டு வாடகைப் 

படி 
விதம் 


இதரப்படி 

வீதம் 


போனஸ் வீதம் 


பணி 


மொத்தச்சராசரிச் சம்பளம்சம்பளம் 


வீதம் 


ஊதிய 


வீதம் 


(1)|(2) 


(1)(2) 


(2) 


(1) 


(2) 


(1)|(2) 


(2) 


(1) 


(2) 


(1) 


(2)(I)|(2) 


சேகரித்தல் , பாகுபடுத்தல் , பட்டியலிடுதல் 


1 


2 


மொத்தம் 


19 


20 


வணிகப் புள்ளியியல் 


கிட்டிய மதிப்பின் தரம் 

சேகரிக்கப்பட்ட புள்ளிவிவரங்களைக் கிட்டிய மதிப்பில் சில , 
தருணங்களில் 

சொன்னால் போதுமானதாகும் . இரு கல்லூரி 
மாணவர்களின் எண்ணிக்கையை ஒப்பிடவேண்டுமெனில் , 
அவற்றினைப் பத்தில் சொன்னால் போதுமானதாகும் . A கல்லூரியில் 
960 மாணவர்கள் , B கல்லூரியில் 850 மாணவர்கள் படிக் 
கின்றனர் எனக் கூறலாம் . கிட்டிய மதிப்பிற்கு இங்கு 10 பயன் 
படுத்தப்படுகிறது . இரு பல்கலைக்கழகங்களைச் சார்ந்த மாணவர் 
களை நூறில் கூறலாம் . இங்கு 100 கிட்டிய மதிப்பெண்ணாகப் 
பயன்படுகிறது . இரு நாடுகளின் மக்கள்தொகையினை ஒப்பிட 
மில்லியனில் கூறுவது போதமானதாகலாம் . ஒரு மாவட்டத்தில் 
விளைந்த நெல்லின் அளவினை நெருங்கிய நூறு டன்களில் கூறினால் 
போதுமானதாகும் . இவ்வாறு புள்ளிகளின் தன்மைக்கேற்ப 
மதிப்புகளின் தரம் ( Degree of Accuracy ) மாறுபடுகிறது . புள்ளி 
விவரங்களைக் கையாளுகையில் இவ்வாறு கொள்ளப்படும் கிட்டிய 
மதிப்புகள் , சில நிலைகளில் உண்மையான சரிமதிப்பிற்குச் சற்று 
அதிகமாகவும் வேறுநிலைகளில் சற்றுக் குறைவாகவும் இருக்கலாம் . 
முடிவாகக் கூட்டிய நிலையில் , உண்மை மதிப்பிற்கும் 
கிட்டிய மதிப்பிற்குமுள்ள வேறுபாடு மிகமிகக் குறைவாக இருப் 
பதுதான் சிறந்ததாகும் . எனவே , கிட்டிய மதிப்பிற்கு எடுத்துக் 
கொள்ளப்படும் தர அளவை ( Standard of Approximation ) , மேற் 
கூறப்பட்ட வேறுபாடு மிகச் சிறிய அளவில் அமையுமாறு எடுத்துக் 
கொள்ளப்படவேண்டும் 

தெளிவாகும் . இங்ஙனம் , 
விடைகளில் பெறப்படும் எண் 

அளவைகளை 

ஏற்றதொரு 
கிட்டிய மதிப்பில் எடுத்துக்கொள்ளலாம் . 


என்பது 


பாகுபாடு 

சேகரிக்கப்பட்ட புள்ளிவிவரங்களை , ஏற்றதொரு பட்டியலில் 
அமைத்துக்கொள்வதற்கேதுவாக , உற்ற முறையில் பிரித்துப் 
பாகுபடுத்திக் கொள்ள வேண்டும் . ஏனெனில் , சேகரிக்கப்பட்ட 
புள்ளிவிவரங்கள் எண் குவியலாகத் தோன்றுமேயன்றி , அதிலிருந்து 
எந்தவித முடிவும் தீர்வும் காண இயலாது . தக்க முறையில் 
பாகுபடுத்திப் பட்டியலில் அமைத்துக் காட்டினால் தான் , அது 
ஆய்வுக்கு உறுதுணையான வடிவத்தில் அமைவதோடு , பார்ப் 
போர்க்கும் தெற்றெனப் புரியும்படி அமையும் . வேலையின்மை 
நிலையை ஆயும் நோக்கத்திற்கான புள்ளிவிவரங்களை , வேலையி 
லுள்ளோர் , வேலையற்றவர் , போதிய வேலையில்லாதவர் , மேலும் , 
அவர்களுள் நகரத்தார் , நாட்டுப்புறத்தார் , ஆண்கள் , பெண்கள் 
என்ற வகையாகப் பிரித்து அமைத்துக் காட்டினால் தான் , அது 


சேகரித்தல் , பாகுபடுத்தல் , பட்டியலிடுதல் 


21 


தெளிவாகப் புரியும் . ஆய்விற்குப் பயன்படும் வண்ணமும் , 
பார்ப்போர்க்குத் தெள்ளிதின் புரியும் வண்ணமும் புள்ளிகளை 
அல்லது விவரங்களைப் படைப்பது 

படைப்பது ( Presentation of Data ) 
புள்ளியியல் விளக்கும் இரண்டாம் பகுதியாகும் . 


லானது , 


இவ்வாறு , பாகுபடுத்தப்பட்ட நிலையில் புள்ளிவிவரக் குவிய 

வேண்டாதவை புறக்கணிக்கப்பட்டுச் சுருக்கமாகவும் 
தெளிவாகவும் அமைந்திருக்கும் . பாகுபடுத்தலுக்கு வழிகாட்டும் 
வண்ணம் திட்டவட்டமான 

கணக்கியல் விளக்கங்கள் கூற 
முடியாது ; பொது அறிவும் , அனுபவமும் , பல்வேறு பட்டியல்களைப் 
பார்த்துப் பழகிய பயிற்சியும் தாம் பாகுபடுத்தலுக்கான திறனைப் 
பெற வழியாகும் . 


பொதுவாக , பாகுபடுத்தலை இருவகையாகப் பிரிக்கலாம் . 
சமயம் , பால் போன்ற தன்மைகளை அடிப்படையாகக்கொண்ட 
பாகுபடுத்தலைத் தன்மை அளவைப் பாகுபாடு எனவும் , வயது , 
” வருவாய் போன்ற எண் அளவையினை அடிப்படையாகக்கொண்ட 
பாகுபாட்டினை எண் அளவைப் பாகுபாடு எனவும் கொள்ளலாம் . 


பட்டியல் 

பாகுபடுத்தப்பட்ட புள்ளிவிவரங்களை ஏற்றதொரு பட்டியலில் 
( Tabulation ) அமைப்பது அடுத்த கட்டமாகும் . சில சமயங்களில் 
ஒருவழிப்பட்டியலும் , வேறு சமயங்களில் இருவழிப்பட்டியல் 
அல்லது பல்வழிப்பட்டியலும் பயன்படுகின்றன . 
தலையாயது அலைவெண் ( Frequency) பட்டியல் ஆகும் . அதனைப் 
பற்றிய விளக்கங்களைப் பின்னர் காண்போம் . காலத்தோடு 
இணைந்த எண்களைக் காலத்தொடர் ( Time Series ) பட்டியலில் 
அமைத்தல் மரபாகும் . 


இவைகளில் 


பட்டியலில் படுக்கைக் கட்டங்களும் , நெடுக்கைக் கட்டங் 
களும் அமைப்பதுண்டு . ஒவ்வொரு படுக்கைக் கட்டங்களின் 
குழுவிற்கும் , ஒவ்வொரு நெடுக்கைக் கட்டங்களின் குழுவிற்கும் 
உற்ற சுருக்கமான , தெளிவான தலைப்புகள் கொடுக்கப்பட 
வேண்டும் . தகுந்த முறையில் இடைவெளிவிட்டு , வேண்டிய 
வாறு படுக்கை , நெடுக்கை நேர்க்கோடுகள் வரைந்து , தலையான 
புள்ளிவிவரங்களுக்குச் சிறப்பிடம் தரவேண்டும் . பொது அறிவும் 
பயிற்சியுமே அழகான பட்டியலை உருவாக்கும் கருவிகளாகும் . 
பல்வேறு பட்டியல்களைப் பார்த்துப் பழகிக்கொள்ளவேண்டும் . 
இங்குச் சில பட்டியல்கள் எடுத்துக்காட்டாகத் தரப்படுகின்றன . 


22 


வணிகப் புள்ளியியல் 


பட்டியல் 1 
எஸ் . எஸ் . எல் . ஸி . தேறிய மாணவர்களின் பட்டியல் 


ஆண்டு 


1968 


1969 


1970 


1971 


1972 


1973 


1974 


மாணவர்கள் 


மாணவிகள் 


மொத்தம் 


பட்டியல் 2 
மூன்று நகர மக்கள்தொகைப் பட்டியல் 


நகரம் A 


நகரம் B 


நகரம் C 


ஆண் 


பெண் 


ஆண் - பெண் 


ஆண் 


பெண் 


உழவர்கள் 


4 . 


தொழிலாளர்கள் 


வணிகர்கள் 


மாணவர்கள் 


பள்ளி செல்லாக் 
குழந்தைகள் 


மற்றையோர் 


மொத்தம் 


சேகரித்தல் , பாகுபடுத்தல் , பட்டியலிடுதல் 


23. 


இனி , கீழ்க்காணும் செய்தியினை ஒரு பட்டியல் வடிவத்தில் 
தருவோம் : 


100,000 பேர்களில் பேர் காசநோய் பீடிக்கப்பட்ட 
தன்மையில் இருந்தனர் . அவர்களுள் 5,000 பேர்கள் இன்ஃபுளு 
யன்ஸா நோயாலும் பீடிக்கப்பட்டிருந்தனர் ; ஆனால் , அவர்களுள் 
1,000 பேர் மட்டும் . பரவாத்தன்மையுள்ள வீடுகளில் இருந்தனர் . 
மாறாக , காசநோயால் பீடிக்கப்பட்டு இன்ஃபுளுயன்ஸாவிற்குத் 
தப்பித்தவர்களுள் * பேர் பரவும் தன்மையுள்ள வீடுகளில் 
இருந்தனர் . மொத்தத்தில் 21,000 பேர் இன்ஃபுளுயன்ஸா 
வாலும் பீடிக்கப்பட்டனர் ; 41,000 பேர் ஃபுளு பரவாத் தன்மை 
வாய்ந்த வீடுகளில் இருந்தனர் .. ஆனால் , காசநோய்க்குத் 
தப்பித்து ஃபுளுவால் பீடிக்கப்பட்டுப் பரவும் தன்மை வாய்ந்த 
வீடுகளில் வசித்தவர் 2,000 பேர் மட்டுமேயாவர் . ( செ.ப. ) 


பட்டியல்3 


24 


காசநோய்,இன்ஃபுளுயன்ஸாநோய்ப்பட்டவர்பட்டியல் 


இன்ஃபுளுயன்ஸா 


பீடிக்கப்பட்டவர் 


பீடிக்கப்படாதவர் 


மொத்தம் 


பரவும்தன்மை 

வாய்ந்த வீடுகளில் இருப்பவர் 


பரவத்தன்மை 

2.ள வீடுகளில் இருப்பவர் 


பரவும்தன்மை 

வாய்ந்த வீடுகளில் இருப்பவர் 


பரவாத்தன்மை 

உளள வீடுகளில் இருப்பவர் 


பீடிக்கப் பட்டவர் 


4,000 


1,000 


1,000 


14,000 


20,000 


நோய் 


காச 


பீடிக்கப் படாதவர் 


2,000 


14,000 


52,000 


12,000 


80,000 


வணிகப் புள்ளியியல் 


மொத்தம் 


6,000 


15,000 


53,000 


26,000 


100,000 


சேகரித்தல் , பாகுபடுத்தல் , பட்டியலிடுதல் 


25 


அலைவெண் பரவல் 


இதனை அலைவெண் பட்டியல் எனவும் அழைக்கலாம் ; பரவல் 
எனக் கூறுவது புள்ளியியல் மரபாகும் . சேகரிக்கப்பட்ட புள்ளி 
விவரங்களை ஏற்ற அளவுடைய பல்வேறு பிரிவுகளாக அமைத்து , 
ஒவ்வொரு பிரிவுடன் அது கொண்டுள்ள மொத்த எண்ணிக்கை 
யினையும் சுட்டிக்காட்டும் பட்டியலே அலைவெண் பரவல் அல்லது 
அலைவுப் பரவல் ( Frequency Distribution ) ஆகும் . எடுத்துக் 
காட்டாக , 100 கணக்கியல் மாணவர்கள் புள்ளியியலில் பெற்ற 
மதிப்பெண் விவரங்களைப் 10 பிரிவாகப் பிரிக்கலாம் . 
20-29 , 

90-100 

என்பதான 
ஒவ்வொரு பிரிவிற்கும் எதிராக அதனுள் அடங்கும் மொத்த 
மாணவர்களின் எண்ணிக்கையைக் குறிக்கின்றோம் . 40-49 
என்ற மதிப்பெண்களை 35 மாணவர்கள் பெற்றிருந்தால் , 
40-49 என்ற பிரிவிற்கு எதிராக 35 - ஐ எழுதுகின்றோம் . 40-49 
என்ற பிரிவிற்குரிய அலைவெண் அல்லது நிகழ்வெண் ( Frequency ) 
35 ஆகும் . 


0-9 , 


10-19 , 


ஒரு பிரிவிற்கும் , அதன் முந்திய பிரிவிற்குமுள்ள வேறுபாடு 
அப் பிரிவுகளின் தூரமாகும் . ஒவ்வொரு பிரிவின் மைய மதிப்பும் 
( Mid - value) புள்ளியியலில் பெரிதும் பயன்படும் . பிரிவின் 
தூரங்கள் ( Class - intervals ) சீராக ஒரேமாதிரியும் , சீரற்ற 
வேறுபட்ட நிலையிலும் அமைவதுண்டு . 

நடைமுறையில் , பின் 
வருவனபோன்று ஐந்து வகையாகப் பிரிவுகளை இடத்திற்கேற்ப 
அமைப்பது புள்ளியியல் வழக்கமாகும் . 


( 1 ) 


0-9 , 10-19 , 20-29 , .......... 


( 2 ) 


0-10 , 10-20 , 20-30 , ....... 


( 3 ) 


0-10 - ற்குக் கீழ் , 10-20 - ற்குக் கீழ் , 20-30 - ற்குக் 

கீழ் , 


( 4 ) 


0- , 10- 20 - , ..... 


( 5 ) 5 , 15 , 25 , ..... 


மூன்றாவது , நான்காவது அமைப்புகள் ஒரே பொருளைத் 
தருவன ; எழுதும் முறைகள் தாம் வேறாகும் . இந்த இருவகை 


வணிகப் புள்ளியியல் 


26 


அமைப்புகளிலும் , மேல் எல்லையை எந்தத் தசமயிடச் சுத்தமாக 
எடுக்கவேண்டுமென்பதைச் சொல்வது நல்லது . இவற்றுள் , 
0-10 . 10-20 , 20-30 , 

என்பன போன்ற 
பிரிவுகள் 

தாம் மெய்ப்பிரிவுகள் ( True Classes ) என அழைக்கப் 
படும் . மெய்ப்பிரிவுகளில் ஒரு பிரிவின் மேல் எல்லை , அதன் அடுத்த 
பிரிவின் கீழ் எல்லையாக அமையும் . எத்தகைய பிரிவுகளிலும் ,, 
கொடுக்கப்பட்டுள்ள மேல் , கீழ் ஆகிய இரண்டு எல்லைகளின் 
கூட்டுச் சராசரியே அப் பிரிவின் மைய மதிப்பாகும் . எனவே , 
மேற்கண்ட ஐந்துவகைப் பிரிவுகளின் 

மதிப்புகள் வரு 


மைய 


பாறு : 


( 1 ) 


4.5 , 14.5 , 24.5 , 


( 2 ) 


5 , 


15 , 25 , 


( 3 ) 


4.95 , 


14.95 , 24.95 , 


4.95 , 14.95 , 24.95 , 


( 5 ) 


5 , 


15 , 25 , 


சில தருணங்களில் கொடுக்கப்பட்ட பிரிவினை , மெய்ப்பிரிவாக 
மாற்றி அமைக்கவேண்டியிருக்கும் . அப்போது , ஒரு பிரிவின் 
மையமதிப்பிலிருந்து பிரிவுத் தூரத்தின் சரிபாதியினைக் கழித்தும் , 
கூட்டியும் பெறப்படும் எண்கள் , அதற்குரிய மெய்ப்பிரிவின் கீழ் , 
மேல் எல்லைகளாகக் கருதப்படுகின்றன . 


அலைவெண் பரவல் அமைத்தல் 


கொடுக்கப்பட்டுள்ள எண் கூட்டங்களை ஓர் அலைவுப் பரவலில் 
எவ்வாறு அமைப்பது எனக் காண்போம் . எடுத்துக்காட்டாக , 
100 வணிகர்களின் விற்பனை மதிப்பினை ரூபாயில் கீழ்க்காணும் 
எண்கள் காட்டுவதாகக் கொள்வோம் : 


சேகரித்தல் , பாகுபடுத்தல் , பட்டியலிடுதல் 


27 " 


50 


71133243 231 


91 197 | 267194 276 


! 
133 124176 ) 213 | 314 176 157 195 331354 


124 


83 156 254 251126214 276.211294 


141 ) 


90155265340130 167 228 | 351 


296 


179 163177 135 


177 


276112 224 177 223 | 213 


153 


96165272 3701 137 165297/383313 


225176 215184298 133 233 183 231 276 


125105 222 285 259.144 245 245 244 


96 


121187 125 192251 | 156 151 193 311 299 


67114231 297 


1 2 


76147254261254144 


து 


கொடுக்கப்பட்ட மேற்கண்ட எண்களின் மிகச் சிறிய எண் 
50 ; மிகப் பெரிய எண் 383 , எனவே , வேறுபாடு 353 ஆகும் . 
எனவே , 25 - ஐப் பிரிவின் தூரமாகக்கொண்டு , 14 பிரிவுகளில் 
இதனைக் கீழ்க்கண்டவாறு ஓர் அலைவுப் பரவலில் அமைக்கலாம் : 


8 


வணிகப் புள்ளியியல் 


ப 


அலைவுப் பரவல் 


பிரிவுகள் 


அலைவெண் குறிகள் 


அகல 
வெண் 


50-74 


3 


75-99 


N | 


6 


100-124 


N || 


7 


125-149 


NN II 


12 


150-174 


N IN 


10 


175-199 


NN N III 


200-224 


N | 


8 


225-249 


N N 


10 


250-274 


N N 


10 


275-299 


N.NI 


II 


300-324 


பா 


3 


325-349 


11 


2 


350 - 374 


3 


375--399 


| 


| 


மொத்தம் 


100 


சேகரித்தல் , பாகுபடுத்தல் , பட்டியலிடுதல் 


29 . 


பிரிவுகள் எத்தனை எடுத்துக்கொள்ளவேண்டும் , பிரிவின் 
தூரத்தை எந்த அளவில் கொள்ள வேண்டும் என்பன கொடுக்கப் 
பட்டுள்ள புள்ளிவிவரத்தினைப் பொறுத்ததாகும் . நடைமுறையில் , 
5 , 8 , 10 , 15 , 20 போன்ற அளவு பிரிவின் தூரமாகவும் , 8 முதல் 
20 வரை 

பிரிவுகள் கொண்ட பரவலாகவும் அமைக்கலாம் . 
மேற்கண்ட எண் கூட்டத்தில் மிகப் பெரிய எண் 383 ; மிகச் 
சிறிய எண் 50 ஆகும் . கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் 100 . 
எனவேதான் , 25 - ஐப் பிரிவின் தூரமாகக்கொண்டு 14 பிரிவுகள் 
கொண்ட அலைவுப் பரவலாக அமைக்கப்பட்டுள்ளது . 

முதலில் 
பிரிவு , அலைவெண் குறிகள் , அலைவெண் என மூன்று பிரிவாகப் 
பட்டியலை அமைத்துக்கொள்ளவேண்டும் . இரண்டாவது பகுதி 
யாகிய அலைவெண் குறிகள் ( Frequency Marks ) என்ற பகுதியின் 
கீழ் ஒவ்வோர் எண்ணிற்கும் ஒரு நேர்க்கோடிட்டுக் குறியிட 
வேண்டும் . ஐந்தாவது குறியினை ஏற்கெனவே வரையப்பட்டு 
நான்கு நேர்க்கோட்டுக் குறிகளுக்குக் குறுக்காக வரைந்து , ஐந்து 
குறிகள் கொண்டது ஒரு குழுவாக அமையுமாறு 

குறிகள் 


இடலாம் . 


NAL 


என்றவாறு 


ஒவ்வொரு 


குறிக்குழுவும் 


அமைய வேண்டும் . பின்பு குறிகளின் எண்ணிக்கையை மூன்றாம் 
பகுதியில் எழுதவேண்டும் . 


1 . 


பயிற்சி 
முதல் தர , இரண்டாம்தரச் 

இரண்டாம்தரச் சேகரிப்பு முறைகளைப் 
பற்றி ஒரு கட்டுரை வரைக . 

(அ.ப. ) 
( அ ) ஒரு வினாப்பட்டியல் சிறப்பானதாக அமைவதற் 

குரிய முக்கிய தன்மைகள் யாவை ? ( செ.ப . ) 
( ஆ ) சென்னை நகரத்தில் , தெருப்பிச்சைத் தொழிலைக் 

கட்டுப்படுத்தவும் , ஒழிக்கவும் வேண்டுமென்ற 
நோக்கத்தைக்கொண்ட ஓர் ஆய்வு மேற்கொள் 
வதற்குரிய திட்டமொன்றை வரையுமாறு , 
நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் . ஆய்விற் 
குரிய என்ன வழிமுறைகளைக் கையாளுவீர்கள் 
என்பதனை விளக்கி , வேண்டிய புள்ளிவிவரங்களைச் 
சேகரிப்பதற்காகப் பயன்படுத்தப்படும் ஏற்ற 
தொரு வினாப்பட்டியலையும் அமைத்துக் காட்டுக . 

( செ.ப.) 
ஒரு புள்ளிவிவர ஆய்வினில் பாகுபாடும் , பட்டியலும் 
ஆற்றும் பங்கினையும் சிறப்பினையும் விளக்குக . ( செ.ப. } 


3 . 


வணிகப் புள்ளியியல் 


30 


4 . 


( அ ) விளையாட்டுப் பயிற்சி ( ஆ ) விவாத அரங்கு 

ஆகியவற்றுக்குத் தனித்தனியாக ஏற்பாடு செய் 
வதற்கு வகை செய்யும் வண்ணம் வகுப்பு , பால் , 
வயதுக்குழு என்ற பிரிவுகளில் உங்கள் பல்கலைக் 
கழக மாணவர்களின் பரவலைத் தெளிவுபடுத்தும் 
ஒரு வெற்றுப்பட்டியல் வரைந்து காட்டுக . 

( செ.ப. ) 


5 . 


ஒரு வகுப்பினைச் சேர்ந்த மக்களின் எண்ணிக்கையை 
3 வகை மதம் , கற்றவர் , கல்லாதவர் என்ற இருவகை , 
பால்வகை , நகர்ப்புறம் , நாட்டுப்புறம் என்ற இருவகை 
களில் அமையும் பாகுபாட்டினை விளக்கும் 

ஒரு 
பட்டியலை அமைத்துக் காட்டுக . 

( செ.ப. ) 


15 . 


பல்வகைப்பாடு என்றால் என்ன ? 

வெவ்வேறு வகையான விற்பனை நிலையங்களில் 
3 வகை வானொலிப் பெட்டிகளை 3 மாவட்டங்களில் 
விற்பனையான புள்ளிவிவரத்தினை 3 கம்பெனிகள் 
தந்துள்ளன . அதனைத் தெளிவாகக் காட்டுவதற்குரிய 
பட்டியலை வரைந்து காட்டுக . ஒரு மாவட்டத்தில் , 
ஒரு குறிப்பிட்ட விற்பனை நிலைய மூலமாக , ஒருவகை 
வானொலிப் பெட்டிகள் விற்பனையான எண்ணிக்கையைக் 
காட்டும் கட்டத்தை அந்தப் பட்டியலில் சுட்டிக் 
காட்டுக . 

( செ.ப. ) 


1964- 65 , 1965-66 , 1966-67 , 1967-18ஆம் 
ஆண்டுகளில் இந்தியாவில் உள்ள முக்கியமான தொழிற் 
சாலைகளின் உற்பத்திப் பொருள்களின் அளாலும் , 
மதிப்பாலும் ஏற்பட்ட முன்னேற்றத்தைக் காட்டு 
மாறும் , 1964 ஆம் ஆண்டினை அடிப்படையாகக் 
கொண்டு உற்பத்தியின் சதவீத வளர்ச்சி , குறைவுகளைச் 
சுட்டிக்காட்டுமாறும் ஒரு பட்டியல் அமைத்துக் 
காட்டுக . 

( செ.ப. ) 


ஒரு பட்டியலின் பல்வேறு பாகங்கள் யாவை ? 
( அ ) ஏற்றுமதி , இறக்குமதி (ஆ ) ஒரு 

மக்கள் 
கூட்டத்தின் வாழ்விற்கான தொழில் பற்றிய 
புள்ளிவிவரம் ஆகியவற்றை விளக்கிக் சாட்டும் 
வெற்றுப்பட்டியல்கள் அமைத்துக் காட்டுக . 

( செ.ப . ) 


சேகரித்தல் , பாகுபடுத்தல் , பட்டியலிடுதல் 


31 


9 . 


வயது , பால் , வகுப்பு , குடியிருக்கும் நகர்ப்புறப் பகுதி 
ஆகிய வகைகளுக்கேற்ப ஒரு கல்லூரி மாணவர்களின் 
பரவலைக் காட்டத் தகுந்ததொரு வெற்றுப்பட்டியல் 
அமைத்துக் காட்டுக . 

( ம.ப. ) 


10 . 


கடந்த ஏழு பத்துப்பத்தாண்டுகளில் ( decades ) 
மதுரை நகர மக்கள்தொகையினைப் பால் , வயது ஆகிய 
இருவகைப் பாகுபாடுகளில் காட்டும் ஒரு வெற்றுப் 
பட்டியல் அமைத்துக் காட்டுக . 

( ம.ப. ) 


11 . 


சென்னை நகரில் சேரிவாழ் மக்களின் சமுதாயப் பொரு 
ளாதாரப் புள்ளி ஆய்வினை மேற்கொள்ளத் திட்டமிடப் 
படுகிறது . 

அதற்கு எங்ஙனம் , திட்டமிட்டுச் செய 
லாற்றுவீர்கள் என்பதை விளக்கி , அதற்குரிய வினாப் 
பட்டியல் ஒன்றையும் அமைத்துக்காட்டுக . ( செ.ப . ) 


12 . 


சென்னைப் பல்கலைக்கழகத்தின் மாணவர்களின் செலவினை 
ஆராய மேற்கொள்வதற்கான ஒரு புள்ளிவிவர ஆய்வுத் 
திட்டத்தினை வினாப்பட்டியலோடு விளக்குக . ( செ.ப. ) 


13 . கீழ்க்கண்ட பிரச்சினைகளை ஆய மேற்கொள்ளவிருக்கும் 

புள்ளியியல் ஆய்வுத்திட்டம் , புள்ளிவிவரச் சேகரிப்பு 
முறை , வினாப்பட்டியல் முதலியவற்றை விளக்குக . 
( 1 ) கல்லூரி மாணவர்களின் பொழுதுபோக்கு 
( 2 ) கோவை நகர நெசவாலைத் தொழிலாளர்களின் 

வாழ்க்கைத்தரம் 
( 3 ) தஞ்சாவூர் மாவட்டத்தில் புகையிலை போடுவதால் 

ஏற்படும் தீமை 
( 4 ) சென்னை நகரத்தில் தொழுநோயால் தொல்லைப் 

படுபவர் 
( 5 ) புகைபிடிக்கும் தன்மைக்கும் பிளவைநோய்க்கும் 

உள்ள உறவு 
* ( 6 ) தமிழ்நாட்டில் இன்ஃபுளுயன்ஸா நோயால் 

பாதிக்கப்பட்டவர்களின் பிந்திய நிலை 
. , - ( 7 ) பி . ஸி . ஜி . தடுப்பு மருந்தின் விளைவு 

( 8 ) மதுரை நகரத்தில் போக்குவரத்து 
( 9 ) நகர நூலகத்தினைப் பயன்படுத்துவோரின் ஆர்வம் 


32 


வணிகப் புள்ளியியல் 


14 . 


ஒரு கல்லூரியில் மொத்த மாணவர்கள் 1248. அதில் 
. பங்கினர் புகுமுக வகுப்பினைச் சார்ந்தவர் ; அதில் 
சரிபாதி கலைப்பகுதியினையும் , எஞ்சியவர் அறிவியல் 
பகுதியினையும் சார்ந்தவர் . பட்டப்படிப்பு மாணவர் 
களுள் 224 பேர் அறிவியல் பகுதியினையும் , எஞ்சியவர் 
கலைப்பகுதியினையும் சார்ந்தவர்கள் . கல்லூரியில் 
மொத்த மாணவியர் 125 பேர் . அவர்களில் , பேர் 
பட்டப்படிப்புக் கலைப் பகுதியினைச் சார்ந்தவர்கள் , 
அறிவியல் பட்டப்படிப்புத் துறையில் அதைவிட 5 
மாணவியர் அதிகம் . 45 மாணவியர் புகுமுக வகுப்புக் 
கலைத்துறையைச் சார்ந்தவர் . 

இதனை ஏற்றதொரு பட்டியலில் அமைத்துக் 
காட்டுக . 


15 . 


1951 ஆம் ஆண்டில் இந்தியாவின் 

மக்கள் தொகை 
357 மில்லியன் . இவர்களுள் 249 மில்லியன் உழவுத் 
தொழிலில் ஈடுபட்டவர்கள் . உழவர்களில் 9 மில்லியன் 
பேர்கள் நகர்ப்புறத்திலும் , எஞ்சியவர் நாட்டுப்புறத் 
திலும் இருந்தனர் . உழவரல்லாதவர்களில் பாதிக்குச் 
சற்று மேலாக நாட்டுப்புறத்தில் வசித்தனர் . திட்ட 
வட்டமாகக் கூறினால் , அவர்கள் 55 மில்லியன் ஆவர் . 
தங்களைத் தாங்களே போற்றிக்கொள்ளும் 105 . 
மில்லியன் பேர்களில் 71 மில்லியன் பேர்கள் உழவுத் 
தொழிலில் ஈடுபட்டவர்கள் . பிறரைச் சார்ந்து 
வாழ்பவர்களுள் ஏறத்தாழ 147 மில்லியன் பேர்கள் 
உழவர்களைச் சார்ந்தும் , 67 மில்லியன் பேர்கள் மற்ற 
வர்களைச் சார்ந்தும் இருந்தார்கள் . 

இதனை உற்றதொரு பட்டியலில் அமைத்துக் 
காட்டுக . 


16 . 


கீழ்க்கண்ட 50 எண்கள் ஒரு வகுப்பு மாணவர்கள் 
புள்ளியியலில் பெற்ற மதிப்பெண்களாகும் : 
45 , 54 , 38 , 72 , 13 , 28 , 34 , 45 , 63 , 45 , 47 , 54 
28 , 17 , 84 , 95 , 74 , 99 , 15 , 24 , 38 , 95 , 17 , 28 
83 , 53 , 28 , 46 , 66 , 59 , 65 , 95 , 34 , 23 , 9 , 45 

0 , 24 , 8 , 98 , 54 , 33 , 28 , 46 , 66 , 75 , 57 , 36 
48 , 82 . 


உற்றதோர் அலைவுப்பரவலில் அமைத்துக் காட்டுக .. 


சேகரித்தல் , பாகுபடுத்தல் , பட்டியலிடுதல் 


33 


17 . 


ஓர் இடத்தில் ஒரு திங்களில் 55 ஆண்டுகளில் பெய்த 
மழையின் அளவு ( அங்குலத்தில் ) வருமாறு : 
22 , 30 , 14 , 31 , 25 , 15 , 40 , 28 , 34 , 13 , 21 , 18 
27 , 26 , 36 , 18 , 30 , 22 , 20 , 16 , 34 , 22 , 18 , 33 
17 , 25 , 34 , 35 , 26 , 34 , 18 , 40 , 25 , 16 , 24 , 22 
30 , 25 , 17 , 18 , 25 , 19 , 31 , 24 , 30 , 28 , 18 , 28 
19 , 30 , 21 , 35 , 25 , 24 , 27 . 
ஏற்றதோர் அலைவுப்பரவலில் அமைத்துக் காட்டுக .. 


18 . ஒரு தேர்வினில் மாணவர்கள் வரவு செலவுக் கணக்குப் 

பாடத்தினில் பெற்ற மதிப்பெண்கள் கீழே தரப்பட் 
டுள்ளது . 

0-19 , 20-39 , ....... 
என்றவாறு பிரிவுகள் அமைத்து ஓர் அலைவுப்பரவலில் 
இதனை அமைத்துக் காட்டுக . 

( செ.ப. ) 

153 " 
140 , 168 , 185 , 150 , 135 , 168 , 155 , 118 , 165 , 

140 
143 , 160 , 145 , 130 , 125 , 135 , 160 , 115 , 138 . 
153 , 140 , 143 , 133 , 125 , 155 , 130 , 170 , 145 , 138 
133 , 140 , 108 , 130 , 95 , 143 , 90 , 118 , 135 , 163 
115 , 128 , 85 , 128 , 100 , 133 , 100 , 120 , 120 , 115 

48 , 123 , 
73 , 123 , 150 , 135 , 

70 , 103 , 90 
105 , 

85 
90 , 125 , 123 , 85 , 75 , 130 , 130 , 108 , 
52 , 

85 , 113 , 113 , 65 , 100 
73 , 

53 , 70 , 90 , 

98 
88 , 

43 , 

50 
90 , 

48 , 

48 , 

25 , 20 
33 , 63 , 20 , 

3 


138 , 


73 , 


98 , 
95 , 
83 , 


90 , 


93 , 

13 , 
93 , 

75 , 
40 , 

23 , 
80 , 
40 , 


88 , 
90 , 
25 , 
20 , 
28 , 


68 , 


78 , 


65 . 


. 


33 , 


. 


78 , 
80 , 


18 , 


50 , 


33 , 


19 . 


மேலிருந்தும் , கீழிருந்தும் அமைந்த கீழ்க்கண்ட குவிவு 
( Cumulative ) அலைவெண் பிரிவுகளை , சீரான பிரிவு 
தூரத்தினைக்கொண்ட வழக்கமான சாதாரண அலைவுப் 
பரவலில் அமைத்துக் காட்டுக . 

( li ) 
மதிப்பெண்கள் மாணவர்கள் 

மதிப்பெண்கள் மாணவர்கள் 
5 - ற்குக்கீழ் 10 

0 - ற்குமேல் 55 
10 

22 
15 

37 10 

33 
* 20 

50 15 

18 
25 

55 20 

5 
( செ.ப. ) 


2 


3 


3. விளக்கப் படங்கள் 


சேகரிக்கப்பட்ட புள்ளிவிவரங்கள் ஒரே எண்குவியலாகத் 
தோன்றும் காரணத்தால் , அவைகளிலிருந்து அப்படியே எளிதில் 
ஒன்றும் புலப்படாதாகையால் , அவைகளை ஏற்றதொரு முறையில் 
பாகுபடுத்தி , வகையானதொரு 

பட்டியலில் 

அமைத்துக் 
காட்டவேண்டுமென முன்பு கண்டோம் . பாகுபடுத்தப்பட்ட 
புள்ளிவிவரங்களை விளக்கப்படங்களில் அமைத்துக்காட்டுவதும் 
புள்ளியியல் மரபாகும் . சராசரி அறிவுடைய சாதாரண மக்களும் 
உள்ள நிலையைத் தெள்ளிதின் தெரிந்துகொள்ளவும் , புள்ளியியல் 
நிபுணர்களின் மேலாய்விற்கு உறுதுணையாக அமையும் முறை 
யிலும் பாகுபடுத்தப்பட்ட புள்ளிவிவரங்கள் பலவிதமான விளக்கப் 
படங்களில் அமைத்துக் காட்டப்படுகின்றன. அவைகளில் முக்கிய 
மானவை : 

( 1 ) பட்டை விளக்கப்படங்கள் ( Bar Diagrams ) , 
( 2 ) வட்ட விளக்கப்படங்கள் ( Pie Diagrams ) , 
( 3 ) உருவக விளக்கப்படங்கள் ( Pictograms ) , 

ஏறு இறங்கு வரிப்படங்கள் , thistoirrophy 
( 5 ) நேர்க்கோட்டுப் படங்கள் ( Line Diagrams) , 
( 6 ) பரவல் செவ்வகங்கள் ( Histograms ) , 
( 7 ) அலைவெண் பலகோணங்கள் ( Frequency Polygons) . 
( 8 ) அலைவெண் வரைகள் ( Frequency Curves ) , 
( 9 ) ஓகைவ் வரைகள் ( Ogive Curves ) , 
( 10 ) லாரன்ஸ் வரைகள் ( Lorenz Curves ) , 
( 11 ) Z- வரைபடம் ( Z -chart) முதலியனவாம் . 


பட்டை விளக்கப்படங்கள் 


ஒரே நேர்க்கோட்டின்மீது பட்டை பட்டையாகப் பலவகைச் 
செவ்வகங்கள் வரைந்து , புள்ளிவிவரங்கள் காட்டும் விளக்கங்களை 
யும் , வேறுபாடுகளையும் , வளரும் தன்மைகளையும் ஒப்பு நோக்கித் 
தெளிவுப்படும்வண்ணம் வரையப்படுகின்றன . சில எடுத்துக் 
காட்டுகள் மூலம் பட்டை விளக்கப்படங்களின் அமைப்பினைக் 


விளக்கப் படங்கள் 


35 


கண்டோம் . பின்வரும் பட்டியல் ஐந்து அணைக்கட்டுகள் 
கொள்ளும் தண்ணீர் அளவினைக் ( மில்லியன் கன அடியில் ) 
காட்டுகிறது : 
அணைக்கட்டுகள் 

கொள்ளளவு 

{ ( மில்லியன் கன அடியில் ) 
அஸ்வான் 

37,600 
சென்னார் 

22,560 
கிருஷ்ணராஜசாகர் 

43,930 
லாயட் அணை 

24,200 
மேட்டூர் அணை 

93,500 
90000 


75000 


60000 


45000 


30000 


15000 


அஸ்வான் சென்னார் கி.சாகர் லாயட் மேட்டூர் 

படம் 1 . 





இத்தகைய 

படங்களில் ஒரு பட்டைக்கும் அடுத்ததற்கு 
மூள்ள இடைவெளி ஒரே அளவில் அமைதல் வேண்டும் . எல்லாப் 
பட்டைகளும் 

ஒரே வண்ணத்தில் பட்டைத் தீட்டப்படல் 
வேண்டும் . பட்டைகள் அனைத்தும் சம அகலமுடைய 

யனவாக 
அமைக்கவேண்டும் . ஒவ்வொரு பட்டையும் பலவாறு பிரித்துக் 
காட்டப்படும் வேறுவகைப் பட்டை விளக்கப்படங்களுமுள. 
அவைகளைப் பல் அங்கப் பட்டை விளக்கப்படங்கள் ( Component 
Bar Diagrams ) என அழைக்கலாம் . 


வணிகப் புள்ளியியல் 


36 


1942-44ஆம் ஆண்டுகளில் தண்டனை பெற்றுச் சிறை 
சென்றவர்களின் பட்டியல் வருமாறு : 


15 க்குமேல் 
35 வயதிற்கு 
உட்பட்டவர்கள் 


15 வயதிற்கு 
உட்பட்டவர்கள் 


35 வயதிற்கு 
மேற்பட்டவர்கள் 


ஆண்டு 


1942 


1,455 


1,268 


2 , 314 


1943 


3,065 


3,214 


4,565 


1944 


2,602 


2,124 


4,979 


இது கீழ்க்கண்ட பல் அங்கப் பட்டை விளக்கப்படங்களில் 
அமைத்துப் படைக்கப்படுகின்றது . 


| 35 - மேல் 


12000 


| 15-35 


15 - கீழ் 


10000 


8000 


6000 


4000 


2000 


1942 


1943 1944 
படம் 2 . 


37 


விளக்கப்படங்கள் 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிவிவரத்தினையே சதவீதப் 
பல் அங்கப் பட்டை விளக்கப்படங்களிலும் அமைக்கலாம் . அங்கு 
ஒவ்வொரு மொத்தத்தையும் நூறாகக்கொண்டு , ஒவ்வொரு இணைப் 
பிரிவினையும் ஏற்ற சதவீத எண்ணில் அமைத்துப் படங்கள் 
வரைதல்வேண்டும் . இங்கு எல்லாப் பட்டைகளும் ஒரே நீளத்தில் 
அமைகின்றன . 


35 - மேல் 


15-35 


15 - கீழ் 


1942 


1943 


1944 


படம் 3 . 


இனி , இணைப்பட்டை விளக்கப் படங்கள் என்ற வகையும் 
உண்டு . இரு புள்ளிவிவரங்களை ஒப்பிட ஏதுவாகின்ற படங்க 
களாகும் அவை . ஆண் - பெண் , வரவு - செலவு , ஏற்றுமதி - 
இறக்குமதி போன்ற செய்திப் புள்ளிவிவரங்களை இணைத்து ஒப்பிட 
அவை பயன்படுகின்றன . 


3E 


வணிகப் புள்ளியியல் 


கீழ்க்கண்ட பட்டியல் நான்கு பல்கலைக்கழகங்களில் ஓர் 
ஆண்டில் 

பட்டம் பெற்றவர்களின் புள்ளிவிவரத்தினைத் 
தருகிறது : 


பல்கலைக்கழகம் 


ஆண்கள் 


பெண்கள் 


A 


465 


220 


B 


408 


186 


C 


245 


85 


310 


102 


இதனை விளக்கும் இணைப்பட்டை விளக்கப்படம் 
தரப்பட்டுள்ளது . 


கீழே 


ஆண் 


பெண் 


A 


C 


D 


படம் 


39 


விளக்கப்படங்கள் 


வட்ட விளக்கப் படங்கள் 

: சிலவகைப் புள்ளிவிவரங்கள் வட்ட விளக்கப்படங்களில் 
அளிக்கப்படுகின்றன . ஓர் இரும்பு , மெக்னீஸியத் தாதுப்பொருள் 
தொழிற்சாலையின் பட்டியல் வருமாறு : 

செலவு 

இலட்சம் ரூபாய்களில் 
1 . சுரங்கச் செலவுகள் 

480 
2 . 

261 
இரயில் கட்டணங்கள் 

100 
துறைமுகக் கட்டணங்கள் 
4 . 

63 
மத்திய அரசாங்க வரிகள் 
5 . இராச்சிய வரிகள் 

48 
6 . தொழிலாளர் போனஸ் முதலியன 35 
7 . இலாபப் பங்கீடுகள் 

33 
8 . சேமிப்பு நிதி 

34 


3 
. 


. 


மொத்தம் 


1,054 


பல 


இதனை , ஒரு வட்டத்தின் அங்கங்களாகக் காட்டி 
விளக்கலாம் . வசதியான ஓர் ஆரத்தில் வட்டமொன்று முதலில் 
வரைந்து கொள்ளவேண்டும் . மொத்தம் 1,054 - ஐ 360 ° எனக் 
கொண்டு ஒவ்வோர் அங்கத்திற்கும் ஏற்ற கோணத்தில் வட்ட 
வில்களைப் பிரிக்கவேண்டும் . பிரிக்கப்பட்ட வெவ்வேறு வட்டப் 
பகுதிகளை வெவ்வேறு வண்ணங்களில் தீட்டிக்காட்டவேண்டும் . 
மேற்கண்ட விவரத்திற்குரிய வட்ட விளக்கப்படம் வருமாறு : 


Y 


K 


* 


Y 


* 


* 


Y 


* சுரங்கச் செலவுகள் 

இரயில் கட்டணங்கள் 
18 துறைமுகக் கட்டணங்கள் 

மத்திய அரசாங்க வரிகள் 
மாநில அரசாங்க வரிகள் 
தொழிலாளர் போனஸ் 
இலாபப் பங்கீடுகள் 
சேமிப்பு நிதி 


X A 


K N 


. 


A 


படம். 5 . 


இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட நிலைகளின் 
இனங்கள் கொடுக்கப்பட்டால் , ஒவ்வொரு நிலையின் இனங்களையும் 


வணிகப் புள்ளியியல் 


40 


ஒவ்வொரு வட்டத்தில் காட்டவேண்டும் . இனங்களின் கூடுதல் 
எண்ணிக்கைகளின் 

வர்க்கமூல 

எண்களின் விகிதத்திற்கேற்ப 
ஆரங்களைப் 

அளவையில் 

எடுத்துக்கொள்ளவேண்டும் . 
எடுத்துக்காட்டாக , மூன்று நிலை இனங்களின் தனித்தனிக் 
கூடுதல்கள் 2365 , 4144 , 6789 என அமைந்தால் , ஆரங்களை 


✓ 


2365 : 


VA 


4144 : 


67 


6789 என்ற விகித அளவுகளில் 


எடுத்துக்கொண்டு வட்டங்கள் வரை தல் வேண்டும் . 


உருவக விளக்கப்படங்கள் 


மனித 


கொடுக்கப்பட்டுள்ள வெவ்வேறு இனங்களின் மதிப்பிற் 
கேற்ற விகிதத்தில் உருவகப்படங்கள் வரைவதுண்டு . 
உருவங்கள் , விலங்குருவங்கள் , வாகன உருவங்கள் ஆகிய இன்ன 
பிற உருவங்கள் வரைந்து புள்ளிவிவரங்களை விளக்குவது வழக்க 
மாகும் . புள்ளியியல் விவரத்தினை அறிந்து கொள்ள முடியாத 
சாதாரண மக்களுக்கு எளிதில் புரியும்வண்ணம் இம் முறை 
கையாளப்படுகிறது . பல்வேறு பொருட்காட்சி நிலையங்களில் 
இதனைக் காணலாம் . 1931 ஆம் ஆண்டு இந்திய மக்கள் கணிப்பு 
அறிக்கையிலும் , மினோமாஸினி அவர்கள் எழுதிய நவ இந்தியா 
என்ற புத்தகத்திலும் மிகமிக அழகான இத்தகைய உருவ 
விளக்கப்படங்களைக் காணலாம் . ஒரு படத்தில் மூன்று வீரர் 
களையும் , பிறிதொன்றில் நான்கு வீரர்களையும் வரைந்து காட்டி , 
3084 வீரர்கள் கொண்ட ஒரு நாட்டுப் படையினையும் , 4205 
வீரர்கள் கொண்ட மற்றுமொரு நாட்டுப் 

படையினையும் 
ஒப்பிடலாம் . பட்டை விளக்கப்படங்களில் நீளவாக்கிலும் , வட்ட 
விளக்கப்படங்களில் வில்வளைவு வாக்கிலும் , 

உருவக விளக்கப் 
படங்களில் உருவகநிலையிலும் புள்ளிவிவரங்களை ஒப்பிடுகிறோம் . 


ஏறு இறங்கு வரிப்படங்கள் 

பல்வேறு காலங்களில் மதிப்பு மாறுபடுகின்ற மாறியின் 
நிலைகளை நேர்க்கோடுகளால் சேர்த்து ஏறு இறங்கு வரிப்படங் 
களில் ( Historiographs ) காட்டப்படுகின்றன . காலத்தொடர்கள் 
( Time Series ) இவ்வகைப் படங்களில் தாம் வரைந்து விளக்கப் 
படுகின்றன : மருத்துவ விடுதிகளில் உடல் வெப்பநிலை , நாடித் 
துடிப்பு எண்ணிக்கை முதலியவற்றில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை 
இத்தகைய வரிப்படங்களில் தரும் காட்டப்படுகின்றன . கீழ்க் 
கண்ட பட்டியல் , 1961 முதல் 1972 ஆம் ஆண்டுகளில் ஒரு 

மேற் கொண்டு செலாவணியான பண நிலைகளைக் காட்டு 
கின்றது . இது ஒரு காலத்தொடர் . ஆண்டுகளை X- ஆயத்திலும் , 


விளக்கப்படங்கள் 


41 


பணமதிப்புகளை y-ஆயத்திலும் 

y- ஆயத்திலும் ஏற்ற விகிதத்தில் எடுத்துக் 
கொண்டு வரிப்படம் வரையப்பட்டுள்ளது . 


ஆண்டு 


செலாவணிப் பணம் 
( கோடிக்கணக்கான 

ரூபாயில் ) 


ஆண்டு 


செலாவணிப் பணம் 
(கோடிக்கணக்கான 

ரூபாயில் ) 


1961 


53 


1967 


105 


1962 


79 


1968 


87 


1963 


76 


1969 


79 


1964 


66 


1970 


104 


* 1965 


69 


1971 


97 


1966 


94 


1972 


100 


TIO 


100 


90 


80 


701 


60 


50 
1961 62 63 64 65 66 67 68 69 707172 

படம் 6 . 


இத்தகைய படங்களிலிருந்து மாறியின் பொதுவான ஏறும் 
இறங்கும் மதிப்புகளை அறியலாம் . இதிலிருந்து காலத்தொடரின் 
போக்குக்கோட்டினை (Trend Line ) வரையலாம் . அது தனித் 
தன்மைக்கோட்டினைக் ( Secular Line) காட்டும் . 


வணிகப் புள்ளியியல் 


Z- வரிப்படங்கள் 

வணிக , வியாபாரத் துறைகளிலும் , பல்வேறு கம்பெனி 
களிலும் Z- வரிப்படங்கள் ( Z - Charts ) மிகுதியாகப் பயன்படுத்தப் 
படுகின்றன . மாதந்தோறும் வியாபாரத்தில் ஏற்படும் ஏற்றத் 
தாழ்வுகளை அளந்து மதிப்பிட இவைகள் பயன்படுகின்றன . 
மாதங்களின் இடைவெளிகளில் மையப்புள்ளிகளுக்கு மேல் எதிராக 
பாதவிற்பனை அல்லது உற்பத்தி அளவுகள் புள்ளிகளாகக் 
( dots ) குறிக்கப்படுகின்றன . பின் , இப் புள்ளிகள் நேர்க்கோடு 
களால் இணைக்கப்படுகின்றன . 

மேலும் , மாதந்தோறும் கூடு 
கின்ற குவிவுக் கூடுதல்களும் ஒவ்வொரு மாத முடிவிலும் 
புள்ளிகளாகக் குறிக்கப்படுகின்றன . இப் புள்ளிகள் நேர்க் 
கோடுகளால் இணைக்கப்படுகின்றன . பின் , ஜனவரி 31 , பிப்ரவரி 
28 முதலிய மாத இறுதி நாட்களில் நகரும் ஆண்டு மொத்தங் 
களும் மாத இறுதியில் புள்ளிகளாகக் குறிக்கப்படுகின்றன . 
இப் புள்ளிகள் நேர்க்கோடுகளால் சேர்க்கப்படுகின்றன . இவ் 
வாறு மூன்றுவகைச் சேர்க்கைக் கோடுகளும் Z என்ற எழுத்து 
வடிவில் படத்தினை அமைப்பதைக் காணலாம் . இதனால்தான் 
இவ்வகை வரிப்படங்கள் இப் பெயரைப் பெற்றன. நகரும் 
ஆண்டு மொத்தம் மேல் முகமாக நோக்கிச் சென்றால் , இவ்வாண்டு 
கடந்த மாதத்தின் விற்பனை , சென்ற ஆண்டு இதே மாதத்தின் 
விற்பனையைவிட அதிகமெனப் 

பொருளாகும் ; கீழ்நோக்கிச் 
செல்லுமானால் விற்பனைக் குறைவு எனப் பொருளாகும் . 


எடுத்துக்காட்டு 

1972 , 73 ஆம் ஆண்டுகளில் ஒரு வியாபாரத்தில் நிகழ்ந்த 
விற்பனை மதிப்பைக் ( ஆயிரக்கணக்கான ரூபாய்களில் ) கீழ்க்கண்ட 
பட்டியல் தருகிறது . அதனை ஒரு 7 வரிப்படத்தில் அமைத்துக் 
காட்டுவோம் . இப் படம் 1973 ஆம் ஆண்டிற்குரிய Z வரிப்பட , 
மாகும் . 


விளக்கப்படங்கள் 


மாதங்கள் 


1972 


1973 


1973 - ல் 
மாதத்துடன் 
முடிவடை 
கின்ற 
குவிவு 
மொத்தம் 


1973 - ல் 

மாதத்துடன் 
1973 - ல் 

முடிவடை 
நகரும் 
ஆண்டு 
மொத்தம் 


கின்ற 


மிகை 


ஜனவரி 


143 


152 


152 


1800 


பிப்ரவரி 


147 


147 


299 


0 


1800 


மார்ச்சு 


145 


142 


441 


-- 


3 


1797 


ஏப்ரல் 


148 


138 


579 


- 10 


1787 


மே 


150 


133 


712 


-17 


1770 


ஜூன் 


151 


140 


852 


-11 


1759 


ಇಓ 


154 


144 


996 


-10 


1749 


ஆகஸ்டு 


149 


145 


1141 


4 


1745 


செப்டம்பர் 


152 


156 


1297 


+ 4 


1749 


அக்டோபர் 


150 


164 


1461 


+14 


1763 


| 


நவம்பர் 


152 


167 


1628 


+15 


1778 


டிசம்பர் 


155 


172 


1800 


+17 


1795 


-- 


மொத்தம் 


1796 


1800 


--- 


வணிகப் புள்ளியியல் 


நகரும் ஆண்டு மொத்தம் 


18001 
17001 


1500 


1300 


1100 


எயாமபோனtoo 


900 


700 


500 


300 


மாத மதிப்புகள் 


100 


ஜ . பி . மா . ஏ. மே . ஆ.செ அ நடி 


படம் 7 . 


யாதி இலாகிருத வரிப்படம் 

பல்வேறு காலங்களில் வெவ்வேறு சதவீத அளவைகளில் 
மாறுபடுகின்ற மக்கள் தொகை , உற்பத்தி அளவு , விற்பனை 
அளவு , வரிமூலம் அரசு வருமானம் முதலிய மாறிகள் பாதி 
இலாகிருத வரிப்படங்களில் ( Semi - log graphs ) காட்டப்படுகின்றன . 
y = kar என்பது ஆர்கானிக் வளர்ச்சி விதியாகும் . வங்கி , 
வணிகப் பட்டியல்களில் பெரும்பாலான புள்ளிவிவரங்கள் இந்த 
விதியினைப் பின்பற்றுகின்றன . மேற்கண்ட விதியினைப் பின்பற்றும் 
புள்ளிவிவரங்கள் y- ன் மதிப்புகள் மிகப் பெருத்த அளவில் வேறு 
படும் . y = 10X5x எனக் கொண்டால் , ( 0 , 10) ; ( 1 , 50 ) , 
( 2 , 250 ) , ( 3 , 1250 ) , ( 4 , 6250 ) .. 

..என்பன 
இவ் வளைவுகோட்டில் உள்ள புள்ளிகளாகும் . சாதாரண வரிப் 
படத்தாள் இதற்குப் பயன்படாது . இத்தகையப் புள்ளிகளுக்கு , 
பாதி இலாகிருத வரிப்படத்தாள்கள் ( Semi - log papers ) பயன் 
படுத்தப்படுகின்றன . x- ன் மதிப்புகள் அப்படியே x ஆயத்திலும் , 


விளக்கப்படங்கள் 


இலாக் y - ன் மதிப்புகள் y ஆயத்திலும் எடுத்துக்கொள்ளப்பட்டு 
அத்தகு தாள்களில் புள்ளிகள் குறிக்கப்படுகின்றன . பின் அப் 
புள்ளிகள் இணைக்கப்படுகின்றன . இப் படங்களின்மூலம் மாறி 
களின் வளர்ச்சிவீத வேகத்தினைக் கண்டு ஒப்பிடமுடியும் . 

இதுவரை , பட்டியலில் தரப்பட்ட புள்ளிவிவரங்களை 
அமைக்கும் பல்வேறு விளக்கப்படங்களைப்பற்றிப் பார்த்தோம் . 
அலைவுப்பரவல் அல்லது நிகழ்வெண் பரவலில் தரப்படுகின்ற புள்ளி 
விவரங்களை , நேர்க்கோட்டுப்படங்கள் , பரவல் செவ்வகங்கள் , 
அலைவெண் பலகோணப்படங்கள் , அலைவுப்பரவல் வகைகள் , 
கீழ் , மேலின ஓகைவ் வரைகள் , லாரன்ஸ் வரைகளில் அமைக்கும் 
விதத்தினை இனிக் காண்போம் . 


நேர்க்கோட்டுப்படங்களும் பிறவும் 

கீழ்க்கண்ட பட்டியல் 100 மாணவர்கள் புள்ளியியலில் 
பெற்ற மதிப்பெண்களைக் காட்டுகின்றது . 


-50/5 


மதிப்பெண் 10-20 20-30/ 30-4040-50 /50-6060-7070-80 


6060-7070 


அலைவெண் 


7 


22 


6 


| 12 


| 


5 


31 


20 


மதிப்பெண்களின் மையமதிப்புகளை x- அச்சில் எடுத்துக் 
கொண்டு , அதற்குரிய புள்ளியின் வழியாக y அச்சிற்கு இணையாக 
அக்கவெண் மதிப்பிற்கேற்ற விகிதத்தில் நேர்க்கோடுகள் 
வரைந்தால் , பெறப்படுவதுதான் நேர்க்கோட்டுப் படங்களாகும் .. 


401 


30 


20 


அலைவெண் 


101 


0 20 30 40 50 60 70 80 , 

மதிப்பெண் 
படம் 8 . 


வணிகப் புள்ளியியல் 


பரவல் செவ்வகங்கள் வரையும்போது , அலைவுப் பரவலின் 
மெய்ப்பிரிவுத் தூரத்தின் பட அளவையினை ஒவ்வொரு செவ்வ 
கத்தின் அகலமாக எடுத்துக் கொள்ளவேண்டும். செவ்வகத்தின் 
பரப்பு , அலைவெண்ணுக்கேற்ற பட அளவையில் எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . 

செவ்வகங்கள் அனைத்தும் படத்தில் காட்டியாங்கு 
தொடர்ந்து அமைதல்வேண்டும் . மெய்ப்பிரிவுகள் சீராக ஒரே 
தூர அளவையில் அமைந்தால், எல்லாச் செவ்வகங்களும் ஒரே 
அகலமுடையனவாக அமையும் ; பிரிவின் தூரங்கள் சீரற்று மாறு 
பட்டு அமையின் , அதற்கேற்ப செவ்வகங்களின் அகலங்களும் 
மாறுபடும் . 


401 


30 . 


20 


அலைவெண் 


ia 


10 


20 30 40 50 60 70.80 

மதிப்பெண் 


படம் 9 . 


1 


ஒரு பிரிவின் மையமதிப்பினை X- தூரமாகவும் , அப் பிரிவிற் 
குரிய அலைவெண்ணை 

y- தூரமாகவும் கொண்டு , எல்லாப் 
பிரிவுகளுக்குமுரிய புள்ளிகளைக் குறித்து , பின் அவற்றினை நேர்க் 
கோடுகளால் இணைத்தால் பெறப்படுவது அலைவெண் பலகோண 
மாகும் ( Frequency Polygon ) . அப் புள்ளிகளை வளைவுகோடுகளால் 
இணைக்கப்பெறுவது அலைவெண் வரை யாகும் (Frequency Curve ). 
அலைவெண் வரைப்படம் கணிதப் புள்ளியியலில் சிறந்ததொரு 
பங்குபெறுகிறது என்பது இங்குக் குறிப்பிடத்தக்கது . அலைவெண் 
வரைகள் சமச்சீராக அமையும்போது , சமச்சீர் வளைவுகோடுகள் 
( Normal Curves ) என அவற்றை அழைக்கின்றோம் . 


விளக்கப்படங்கள் 


47 


ஒலகள் வரை 

குவிவு அலைவெண்வரையே ( Cumulative Frequency Curve ) 
ஓகைவ் ( Ogive ) வரையாகும் . ஓகைவ் வரைகளில் இருவகை 
உண்டு . ( i ) கீழின ஓகைவ் (ii ) மேலின ஓகைவ் . ஓகைவ் என 
மட்டும் குறிப்பிட்டால் அது கீழின ஓகைவ் என நாம் கொள் 
வோம் . 


மேற்கண்ட புள்ளியியல் மதிப்பெண் அலைவுப்பரவலுக்குரிய 
கீழின ஓகைவ் வரைவதற்கு , முதலில் பின்கண்டவாறு பட்டியல் 
அமைத்துக் கொள்ளவேண்டும் : 


மெய்ப்பிரிவின் மேல் எல்லைகள் 


குவிவு அலைவெண்கள் 


X 


y 


+ 


20 


7 


30 


16 


40 


38 


50 


69 


60 


89 


70 


95 


80 


100 


X - Lமதிப்புகளை x- அச்சிலும் , y- மதிப்புகளை ; -அச்சிலுமாக 
உற்ற படஅளவைகளில் எடுத்துக்கொண்டு , புள்ளிகளை வரை 
தாளில் ( graph sheets ) குறிக்கவேண்டும் . பின் அப் புள்ளிகளை 
வளைவுகோட்டால் இணைக்கப் பெறப்படுவதுதான் கீழின ஓகைவ் 
( Less than Ogive ) வரையாகும். 


வணிகப் புள்ளியியல் 


48 


மேலின ஓகைவ் ( More than Ogive) வரைய முதலில் 
கீழ்க்கண்டவாறு பட்டியல் அமைத்துக்கொள்ளவேண்டும் : 


மெய்ப்பிரிவின் கீழ் எல்லைகள் 


குவிவு அலைவெண்கள் 


] 


10 


100 


20 


93 


30 


84 


40 


62 


50 


31 


60 


11 


70 


5 


+ 


x- ன் மதிப்புகளை x- அச்சிலும் , y- ன் மதிப்புகளை y- அச் . தும் 
எடுத்துக்கொண்டு , புள்ளிகளை வரைதாளில் குறிக்கவேண்டும் . 
பின் புள்ளிகளை வளைவுகோட்டால் இணைக்கப் பெறப்படுவதுதான் 
மேலின ஓகைவ் வரையாகும் . 


100 


8a + 


மஜாமதி 


60 


குவிவுஅலைவெண் 


40 


மேலின் 


20+ 


ஓகைல் 


அலைவெண் 


10 20 30 40 50 60 70 80 


படம் 10 . 


விளக்கப்படங்கள் 


49 


லாரன்ஸ் வரை 

ஏழு ஆண்டுகளில் நகரம் A- யிலுள்ள வங்கிகளின் இலாபம் 
பின்வருமாறு : 


சராசரி இலாபம் 
( ஆயிரக்கணக்கான 
ரூபாய்களில் ) 


10 


20 ) 


30 


40 


50 


60 


75 


வங்கிகளின் 
எண்ணிக்கை : 


15 | 12 


8 


6 


4 


3 


2 


இப் புள்ளிவிவரத்திற்குரிய லாரன்ஸ் வரையினைக் காணக் 
கீழ்க்கண்டவாறு பட்டியல் அமைத்துக் கொள்ளவேண்டும் : 


மொத்த லாபம் 
( சராசரி இலாபம் வங்கிகள் ) 

ஆயிரம் ரூபாய்களில் 


சதவீத 
இலாபம் 


குவிவு 
சதவீத 
லாபம் 


வங்கிக் 
குவிவு 


சதவீ 
வங்கிக் 
குவிவு 


150 


10.7 


10.7 


15 


30 


240 


17.1 


27.8 


27 


54 


240 


17.1 


44.9 


35 


70 


240 


17.1 


62.0 


41 


82 


200 


14.3 


76.3 


45 


90 


180 


13.0 


89.3 . 


48 


96 


150 


10.7 


100 


50 . 


100 


தற்போது சதவீதக் குவிவு வங்கிகளை ஏற்றதொரு பட 
அளவில் ஓர் அச்சிலும் , சதவீதக்குவிவு இலாபத்தினை ஏற்ற பட 
வணி 

4 


50 


வணிகப் புள்ளியியல் 


அளவில் பிறிதோர் அச்சிலும் எடுத்துக்கொண்டு , புள்ளிகளைக் 
குறித்து அவைகளை வளைவுகோட்டால் இணைத்தால் பெறப்படு 
வதே லாரன்ஸ் வரையாகும் . 


100 


75 


குவிவுசதவீதஇலாபம் 


நகரம் - 


50 


251 


25 


50 


75 


Icc 


குவிவு சதவீத வங்கி 


படம் 11 . 


1 . 


புள்ளிவிவரத்தினைப் பிரதிபலித்து விளக்கும் பல்வேறு 
படவிளக்கப்படங்களையும் , வரைவிளக்கப் படங்களையும் 
விளக்குக . அவற்றின் பயன்களையும் எழுதுக . 

( செ.ப. ) 


2 . 


கீழ்க்கண்டவை பற்றிக் குறிப்பு வரைக : 
( அ ) ஓகைவ் 


( ஆ ) செவ்வகப்படங்கள் 


( இ ) சமச்சீர் வளைவுகோடு 


( ஈ ) 


Z- வரிப்படங்கள் 


( உ ) 


உருவகப்படங்கள் 


( ஊ ) 


லாரன்ஸ் வரை . 


( செ.ப. ) 


விளக்கப்படங்கள் 


51 


3. கீழ்க்கண்ட புள்ளிவிவரத்தினை ஏற்றதொரு விளக்கப் 

படத்தில் அமைத்துக்காட்டுக : 


1961 ஆம் ஆண்டில் , டில்லி , பம்பாய் , லக்னோ, 
நாக்பூர் , சென்னை , கல்கத்தா ஆகிய நகரங்களில் 
1,000 ஆண்டுகளுக்கு நிகராக உள்ள பெண்களின் 
எண்ணிக்கை : 


772 ; 597 ; 786 ; 10,006 ; 914 ; 571 


( செ.ப. ) 


4 . 


கீழ்க்கண்ட பட்டியல் 1938-39ஆம் ஆண்டில் பல்வேறு 
நாடுகளில் விளைந்த அரிசியின் அளவினைக் ( பவுண்டில் ) 
காட்டுகிறது . அதற்கேற்ற விளக்கப்படம் 

ஒன்று 
வரைக . 
நாடுகள் 

ஓர் ஏக்கரில் விளைவு 

( பவுண்டில் ) 
எகிப்து 

2,153 


இந்தியா 


728 


இத்தாலி 


* , 903 


ஜப்பான் 


2,276 


சயாம் 


* 943 


அமெரிக்கா 


1,449 


கீழ்க்கண்ட புள்ளிவிவரம் பல்வேறு நாடுகள் வாரந் 
தோறும் செலவு செய்யும் பானங்களின் அளவினைத் 
( டன்னில் ) தருகிறது . அதனைப் பல் அங்கப்பட்டை 
விளக்கப்படங்களிலும் , சதவீதப் பல் அங்கப்பட்டை 
விளக்கப்படங்களிலும் அமைத்துக் காட்டுக : 


நாடுகள் 


தேயிலை 


கொகோ 


காப்பி 


A 


3,260 


1,850 


900 


B 


4,050 


2,060 


1,200 


C 


2,480 


1,600 


1,010 


D 


2,200 


980 


850 


52 


வணிகப் புள்ளியியல் 


6 . 


இரண்டாவது ஐந்தாண்டுத் - திட்டத்தில் 

பல்வேறு 
துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிநிலையினைக் கீழ்க்கண்ட 
பட்டியல் கர்ட்டுகிறது : 


ரூபாய்கள் 
(கோடியில் ) 


1 . 


565 


உழவு , சமுதாய வளர்சசி 


458 


440 


2 . பாசனப்பகுதி , வெள்ளக் கட்டுப்பாடு 
3 . மின்சக்தி 
4. தொழிற்சாலை , சுரங்கம் 
5 . போக்குவரத்து , செய்தித்துறை 


891 


1,384 


6 . 


சமூக சேவை 


946 


7 . 


பிற இனங்கள் 


116 


இதனை ஒரு வட்ட விளக்கப்படத்தினில் அமைத்துக் 
காட்டுக : 

( செ.ப. ) 


7 . 


கீழ்க்கண்ட புள்ளிவிவரத்தினை ஒரு வட்ட விளக்கட் 
படத்தினில் அமைத்துக் காட்டுக : 


இனங்கள் 


செலவு 


( ரூபாயில் ) 

87 


உணவு 


உடை 


24 


11 


பொழுதுபோக்கு 
கல்வி 


13 


வாடகை 


25 


பிற இனங்கள் 


20 


மொத்தம் 


180 


( செ.ப். ) 


ஒருதொழிற்கூடத்தில்பணியாளர்களின்பரவலைக்கீழ்க்கண்டபட்டியல்தருகிறது.ஒருகுறிப்பிட்ட வயதிற்குமேல்பணியாற்றும்நபர்களைச்சுட்டிக்காட்டும்வண்ணம்ஒருவரிப்படம்வரைக. அந்த 
வரிப்படம்மூலம்,60வயதிற்குமேற்பட்டபணியாளர்களின்எண்ணிக்கையைக்காண்க. 


விளக்கப்படங்கள் 


வயது 


|12-1414-1616-18|18-2020-25|35-4545-5555-6565-70/70-75மொத்தம் 


பணியாற்றுபவர்கள் 


9 


106 


145 


148 


320 


546 


464 


286 


81 


49 


2154 


(செ.ப.) 


கீழ்க்கண்டபுள்ளிவிவரத்திற்குஒருசெவ்வகப்படம்வரைக: 


ஒருபண்ணையில்உள்ள ஆடுமாடுகளின்எண்ணிக்கை 


1-25 


26-50 


51-75 


76-ற்குமேல் 


அதற்குரிய பணியாட்களின்எண்ணிக்கை 


221 


343 


175 


83 


(செ...) 


53 


10. 


கீழ்க்கண்டபட்டியலுக்குஒருசெவ்வகப்படம்வரைக: 


54 


பிரிவு 


89---95 


95--105 


105-115|115-125 


125-135135-145 


145-155 


அலைவெண் 


20 


26 


49 


64 


54 


28 


14 


(செ...) 


11. 


பின்கண்டவைமாணவர்கள்புள்ளியியலில்பெற்றமதிப்பெண்களாகும்: 


48,31,70,28,64,49,44,58,40,67,60,9,56,88,42,45,55,40,22 34.45,52,16,43,60,79,69,58,54,48,51,42,48,39,45,31,32,38 29,80,67,63,84,59,52,96,54,91,87,32. 


இதனைஓர்அலைவுப்பரவலில்அமைத்து,பின்ஏற்றதொருபரவல்செவ்வகத்தில்அமைத்துக் தாட்டுக. 


வணிகப் புள்ளியியல் 


விளக்கப்படங்கள் 


55 


12. அலைவெண் புள்ளிவிவரத்தினைப் படைக்கும் வெவ்வேறு 

விளக்கப்படங்கள் யாவை ? கீழ்க்கண்ட அலைவெண் 
பரவலுக்குரிய விளக்கப்படங்களை வரைக : 


அலைவெண் 


உயரம் 
( அங்குலத்தில் ) 

59-61 


3 


61-63 


13 


6.3 - .65 


54 


65--67 


111 


67--69 


128 


69--71 


85 


71-73 


30 


6 


73-75 


75-77 


1 


( செ.ப. ) 


13 . 


உற்பத்தியான பொருள்களின் நீள அளவை ( மில்லி 
மீட்டரில் ) கீழே தரப்பட்டுள்ளது : 


நீளமைய மதிப்புகள் : 604 606 608 610 612 614 
அலைவெண் 

3 16 35 33 11 2 


: 


( செ.ப. ) 


இதற்குரிய ஓகைவ் வரைக . 


14 . 


கீழ்க்கண்ட. பட்டியலுக்கு ஒரு குவிவு அலைவெண் 
வரைக . 30-32 வயதிற்குழுவில் உள்ள நபர்களின் 
எண்ணிக்கையை மதிப்பீடு செய்க : 


வயது 

20-25 25.30 30-35 35-40 40-45 45-50 50-55 55-60 


நபர்கள் 


50 


70 


100 


59 


180 


150 


120 


70 


( செ.ப. ) 


வணிகப் புள்ளியியல் 


15 . 


இரு வகுப்பு மாணவர்கள் ஆங்கிலத்தில் பெற்ற மதிப் 
பெண்கள் வருமாறு : 


சராசரி 
மதிப்பெண் 


வகுப்பு A- யில் 
மாணவர்கள் 


வகுப்பு B- யில் 
மாணவர்கள் 


35 


20 


25 


22 


20 


45 


16 


10 


50 


15 


12 


60 


8 


5 


70 


2 


1 


இதனை ஏற்ற லாரன்ஸ் வரையில் அமைத்துக் காட்டுக . 


4. சராசரிகள் 


சேகரிக்கப்பட்ட புள்ளிவிவரக் குழு எண் சிதறலாக அமைந்து 
கிடக்கும் . அதிலிருந்து அப்படியே அப் புள்ளிவிவரத்தினைப் 
பற்றிய தன்மைகளைப் புரிந்துகொள்வது இயலாத காரியம் . 
அப் புள்ளிவிவரத்தின் தன்மைகளையும் சிறப்பியல்புகளையும் காண 
வேண்டின் அதற்குரிய பல்வேறு புள்ளியியல் பண்பளவைகளைக் 
( Parameters ) காணவேண்டும் . அத்தகைய ஒவ்வொரு சுட்டுறுப்பும் 
ஒவ்வொருவகைத் தன்மையினை அல்லது பண்பினை எடுத்துக் 
காட்டத்தக்கது . புள்ளிவிவரம் எத்தகைய மையத்தினைச் சுற்றிச் 
சுழன்று நிற்கிறது என அறிந்தால் அப் புள்ளிவிவரத்தின் ஒரு 
விதத் தன்மையினை அறியவும் ஆயவும் ஏதுவாகிறது . ஒரு வகுப்பு 
மாணவர்களின் கூட்டுச் சராசரி மதிப்பெண் அவ் வகுப்பின் 
தரத்தினை எடுத்துக்காட்டும் . ஒரு வணிகரின் உச்ச விற்பனை 
அவர் எவ்வளவு பொருள்கள் சேகரித்து வைத்துக்கொள்ள 
வேண்டுமென்பதனை எடுத்துக்காட்டும் . ஒரே வயதுடையவர் 
களின் இடைநிலை அளவுடைய அங்கி , அங்கிகளை மொத்தமாகத் 
தைத்து விற்பனை செய்வோருக்குப் பயனுள்ளதாகவிருக்கும் . இது 
போன்று பின்பு நாம் காணவிருக்கின்ற பல்வேறு சுட்டுறுப்புகள் 
புள்ளிவிவரத்தின் பல்வேறு 

தன்மைகளை 

எடுத்துக்காட்டப் 
பயன்படுகின்றன . அவை பலருக்குப் பலவிதமாகப் பயன்படும் 
தன்மையதாக அமையும் . இங்குப் புள்ளிவிவரத்தின் மையப் 
போக்கினைக் காணப் பயன்படுகின்ற பண்பளவைகளை ஆய்வோம் . 
அவ்வளவைகளுக்குச் சராசரிகள் ( Averages ) எனப் பெயராகும் . 
ஒரு பரவலில் அடங்கியுள்ள எல்லாவித அம்சங்களின் அளவுகளைப் 
பிரதிபலிக்கின்ற ஓர் அளவே அப் பரவலின் சராசரி எனக் 
கூறலாம் . அந்த ஒரு பிரதிநிதி அளவு அப் பரவலின் எல்லா 
அம்சங்களின் சுருக்களவாக நிற்கின்றதெனலாம் . * இத்தகைய 
அளவைகளாகிய சராசரிகள் பல உண்டு . வெவ்வேறு தருணம் 

ரங் 
களில் வெவ்வேறு சராசரிகள் பயன்படுகின்றன . அவை : 

( 1 ) கூட்டுச் சராசரி ( Arithmetic Mean ) ; 
( 2 ) இடைநிலை ( Median ) : 
( 3 ) முகடு ( Mode) ; 


58 


வணிகப் புள்ளியியல் 


( 4 ) பெருக்குச் சராசரி (Geometric Mean ) ; 
( 5 ) ஹார்மானிக் அல்லது இசைச் சராசரி ( Harmonic 

Mean ) என்பனவாம் . 


இத்தகைய சராசரிகளை ஓர் எண் கூட்டத்திற்கும் , ஓர் 
அலைவுப் பரவலுக்கும் எவ்வாறு கணக்கிடுவதென்பதை முதலில் 
அறிந்து கொள்ளவேண்டும் . 


கூட்டுச் சராசரி 


Yxr 


X | , xy, x ,, ... ... ..n என்பன n மதிப்புகள் என்க .. அவை 
களின் கூடுதல் X ஆகும் . என்பதைத்தான் அவ்வெண் 
கூட்டத்தின் கூட்டுச் சராசரி எனச் சொல்கிறோம் ; இதனை .. 
எனக் குறிக்கின்றோம் . எனவே , 


Dxr 


i 


- 


தற்போது , x , x ,, x , ... x . என்பன ஓா அலைவுப் பரவலில் , 
n மைய மதிப்புகளாகட்டும் ! f , f , f . ...... fa என்பன அப் 
பரவலில் முறையே அம் மதிப்புகளின் அலைவெண்கள் என்க ! 
எனில் , f , x , + f , x , + f , x , + ...... + fa xn = z fr xr 
என்பதுதான் அப் பரவலின் கூடுதல் மதிப்பாகும் . அதில் அடங்கி 
யுள்ள அம்சங்களின் மொத்த எண்ணிக்கை f , + f , + J. 
+ ... + fa = N ஆகும் . அப் பரவலின் மொத்த அலைவெண் N. 
எனவே , ஓர் அலைவுப் பரவலில் 


Lf xr 

N 
: NX = r f xr 


ஓர் அலைவுப் பரவலின் கூட்டுச் சராசரி கணக்கிட சூத்திரம் 
காணல் 


மைய மதிப்புகள் x x , x , ...... xn 
அலைவெண் fi fofo ... Sa 


x = A + d , என்பதில் A என்பது எடுத்துக் கொண்ட ஏதாவ 
தொரு மதிப்பென்க . 


சராசரிகள் 


Fal 


எனவே , 


dr 


xr - A 


தற்போது , 


[ c | 


Yf xr | 

N 
z ft ( A + di ) 
N 

z f dr 

+ 
N 

N 
Lf d . 
A + 

N 


d.- ஐ அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் , 

பிரிவின் தூர 
மாகிய C- ன் மடங்காகிய எண்ணை எடுத்துக்கொண்டு , இறுதியில் 
C- ஆல் பெருக்கிக்கொள்ளலாம் . 

yfr dr 
* = A + 

C. 
N 


எனில் , 


மிக உயர்ந்த அலைவெண்ணுக்குரிய மைய மதிப்பினை A- ஆக 
எடுத்துக்கொள்ளலாம் . 


( பவுண்டில் ) 


வருமாறு : 

115 


82 , 


95 , 


98 , 


113 , 


120 , 


எடுத்துக்காட்டு 

பத்து பெண்களின் எடை 
85 , 

98 , 105 , 11.2 , 
என்றால் கூட்டுச் சராசரி யாது ? 

1023 
10 


Σ Xr 


102.3 பவு . 


- 


10 


எடுத்துக்காட்டு 

கீழ்க்கண்ட அலைவுப் பரவலின் கூட்டுச் சராசரியினைக் கணக் 
கிடுக : 


எடை 


75-79 80- 85-90- 95-100-105- 110- 115-119. 


( பவுண் 

டில் ) 
அலை 

வெண் 


5 


15 25 41 50 


43 


31 


14 


6 


60 


வணிகப் புள்ளியியல் 


fr 


d . 


fr de 


-20 


-3 


75-79 
80 
85 
90 
95 


5 
15 
25 
41 
50 
43 
31 
14 
6 


-1 | 

0 
1 


-50 
-41 

0 
43 


62 


100 
105 
110 
115-119 


2 
3 


42 
24 


4 


மொத்தம் 


230 


15 


x = A + 


C 


( * ) 
( -13 ) x 5 


- 


97 + 


- 


97.33 பவு . 


கூட்டுச் சராசரியின் சிறப்பியல்புகள் 

( 1 ) கூட்டுச் சராசரியிலிருந்து எடுக்கப்பட்ட தனி அம்சங் 
களின் விலக்கக் கூடுதல் பூஜ்யமாகும் . 
நிறுவுதல் : 
முதல் 
வெற்று எண் கூட்டங்களை முதலில் கவனிப்போம் . 


வகை : 


n 


T- லிருந்து 


தனி அம்சம் x . என்க . 

கூட்டுச் சராசரி K. 
X- ன் விலக்கம் d , என்க . 
எனில் , விலக்கம் d . 

Yd, = 2 ( xr - x ) 
d 

? 


Σ Χε 


11 


* 


= 0 


d , 


= 0 . 


சராசரிகள் 


6I 


ண்டாம் வகை : 


அலைவுப்பரவலைத் தற்போது கவனிப்போம் . 


If x 

fr , 


N 


இங்கு , விலக்கம் fr dr = fr ( x ; - x ) 

L fr dr = z fr xx - Tz fr 
Y } frd; 2 fr x 

Σ fr 

X 
N N 

N 


- 


0 


ஃ 


z fr dr = 0 . 


( 2 ) கூட்டுச் சராசரியிலிருந்து எடுக்கப்பட்ட விலச்கங் 
களின் வர்க்கக் கூடுதலே மீச்சிறியதாகும் . 


நிறுவுதல் : 

X ,, x , xy , xn என்பன n மதிப்புகள் என்க . . என்ற 
ஓர் எண்ணிலிருந்து விலக்கம் காணுவதாகக்கொள்வோம் . 


f ( x ) என்பது -லிருந்து எடுக்கப்பட்ட விலக்க வர்க்கங் 
களின் கூடுதல் என்க . 


f ( x ) = 2 ( x - x ) 
= z x - 2x 1 x x + Tre 

2x Ex + IX 


= n x? 


df 


= 2nx 


22 xr 


dx 


f ( n) மீச்சிறியதானால் , 

df 

d x 
( அ - து ) 


- 0 


nx 


Σ Χ 


- 


= 


0 


Σ Χη 


ம 


* 


1 


) 


எனவே , f ( x ) மிகச் சிறியதாக இருக்கும் போது x = x ஆகும்.... 
எனவே , கூட்டுச் சராசரியிலிருந்து எடுக்கப்பட்ட விலக்கங்களின் 
வர்க்கக் கூடுதலே மீச்சிறிய மதிப்பாகும் . 


62 


வணிகப் புள்ளியியல் 


( 3 ) n , அம்சங்கள் 

கொண்ட 

குழுவின் கூட்டுச் 
சராசரி x ; h , அம்சங்கள் கொண்ட பிறிதொரு குழுவின் கூட்டுச் 
சராசரி , . இவ்விரண்டும் இணைந்த 

இவ்விரண்டும் இணைந்த புதிய குழுவின் கூட்டுச் 
சராசரி 


n 3 , + 1 , X , 

n , + 11, 


நிறுவுதல் : 

முதல் குழுவின் மொத்த மதிப்புகள் = 11 - 
இரண்டாம் குழுவின் மொத்த மதிப்புகள் = 11 , 1 , 
இணைந்த குழுவின் மொத்த மதிப்புகள் = n i ! + 11 , X. 
புதுக் குழுவின் மொத்த அலைவெண் = n + 112 
* என்பது புதுக் குழுவின் கூட்டுச் சராசரி என்க . 


] ] , i + 12 -T , 

n , + 11 , 


குறிப்பு : 
இத்தகைய k குழுவினை எடுத்துக்கொண்டால் 

11 , , + 1 , 7 , + + lk Xk 
11 , + n + 

+ llk . 


டைநிலை 


இரண்டாவது மையப்போக்கின் அளவையாகப் பயன்படுவது 
இடைநிலையாகும் . இறங்கு அல்லது ஏறு வரிசையில் அமைந்த 
பதிப்புகளின் நடுவே அமைந்த மதிப்பே இடைநிலையாகக் 
கொள்ளப்படுகிறது . ஏனெனில் , இடைநிலையானது சரிபாதி 
மாறிமதிப்புகளுக்குப் பெரியதாகவும் , பிறவற்றுக்குச் 

சிறிய 
தாகவும் அமைந்த மாறிமதிப்பேயாகும் . 


.. எண் கூட்டங்களின் இடைநிலை 

எண் கூட்டங்களை முதலில் ஏறு வரிசையில் அல்லது இறங்கு 
வரிசையில் எழுதிக்கொள்வோம் . அவ் வரிசையில் , ஒற்றைப் 
படை எண்ணிக்கை எண்களிருப்பின் நடுமதிப்பு ஒன் றயாகும் : ; 
அங்கு அதுவே இடைநிலையாகும் . அவ் வரிசையில் எண்களின் 
எண்ணிக்கை இரட்டைப்படையாக அமைந்தால் , நடு இரு மதிப்பு 
களின் கூட்டுச் சராசரியை இடைநிலையாகக் கொள்ளவேண்டும் . 


சராசரிகள் 


63 


எடுத்துக்காட்டு 

18 , 24 , 32 , 19 , 45 , 36 , 25 , 45 , 54 ஆகிய எண்களின் 
இடைநிலையினைக் காண்க . 


ஏறு 

வரிசையில் அமைப்பின் , 


18 , 


19 , 24 , 25 , 32 , 36 , 45 , 45 , 54 . 


நடுவெண் 


= 32 


ஃ இடைநிலை = 32 . 


எடுத்துக்காட்டு 

84. 78 , 94 , 65 , 87 , 75 , 90 , 68 , 73 , 66 ஆகிய 
எண்களின் இடைநிலையினைக் காண்க . 


ஏறு வரிசையில் அமைத்தால் , 


65 , 66 , 68 , 73 , 75 , 78 , 84 , 87 , 90 , 94 


நடுவெண்கள் = 


75 , 78 


75 + 78 


இடைநிலை 


76.5 


2 


அலைவுப் பரவலின் இடைநிலை 

ஓர் அலைவுப் பரவலுக்கு இடைநிலை காண , மேற்கண்ட 
முறை பொருந்தாது . அலைவுப் பரவலில் , அதன் அலைவுப் பரவல் 
வரை அடைக்கும் பரப்பானது அதன் பொத்த அலைவெண்ணைக் 
குறிக்கிறதென்பது எளிதில் புலனாகும் . எனவே , y- அச்சிற்கு 
இணையான எந்தவொரு நேர்க்கோடு , அப் பரப்பினை இரு ச ! D 
பாகங்களாகப் பிரிக்கின்றதோ , அக் கோடு .-- அச்சில் வெட்டும் 
மதிப்பையே இடைநிலையாகக் கொள்ளவேண்டும் . எனவே , 
N 

என்ற மதிப்பைக் குவிவு அலை வெண்ணாகக் ( Cumulative 
2 . 
frequency ) கொண்ட அம்சத்தின் மதிப்பே அப் பரவலின் 
இடைநிலையாகும் . கூட்டுச் சராசரிக்குத் தெளிவான விளக்கம் 
காணமுடியும் ; 

ஆனால் , 

இடைநிலைக்குத் தெளிவானதொரு 
விளக்கம் கூறமுடியாது என்பது இங்குக் குறிப்பிடத்தக்கது . 


64 


வணிகப் புள்ளியியல் 


அலைவுப் பரவலின் இடைநிலை காண சூத்திரம் காணுதல் 

கூட்டுச் சராசரிக்குச் சூத்திரம் காணுகையில் , ஓர் அலை 
வெண்ணுக்குரிய மதிப்பாக அதனது பிரிவின் மையப் புள்ளியைக் 
கொள்ளுகின்றோம் . இடைநிலையைக் காணுகையில் இவ்வனு 
மானம் பொருந்தாது . இங்கு ஒரு பிரிவுக்குரிய அலைவெண் 
அப் பிரிவினில் சமமாகப் பரவியிருப்பதாகக் கருதுகிறோம் . மிக 
உயர்ந்த அலைவெண்ணுக்குரிய பிரிவினில் , அம்சங்கள் வலப்புற 

அதிகம் சரிகின்றன ; அதற்கடுத்த பிரிவினில் அவை 
இடப் புறமாக அதிகம் சரிகின்றன என்பது உண்மையெனி 
னும் , மிகத் திட்டவட்டமாகக் கணக்கியல் இடைநிலைச் சூத்திரம் 
காணமுடியாதநிலையில் , மேற்கண்ட அனுமானத்தைக் கையாள் 
கிறோம் . 


மாக 


N 
ஓர் அலைவுப் பரவலில் , மதிப்புள்ள குவிவு அலைவெண் 

2 
எந்தப் பிரிவில் விழுகின்றதென்பதைக் காண்பது எளிது . அப் 
பிரிவினை , இடைநிலைப் பிரிவாகக் கொள்ளல்வேண்டும் . சூத்திரம் 
காண அப் பிரிவினை மெய்ப்பிரிவாக மாற்றி அமைத்துக் கொள்ள 
வேண்டும் . இடைநிலைப் பிரிவிற்கு முந்திய குவிவு அலைவெண் 
in என்க . இடைநிலை மெய்ப்பிரிவின் கீழ்எல்லை 1 என்க ; 
இடைநிலைப் பிரிவிற்குரிய அலைவெண் f என்க ; பிரிவின் தூரம் 
c என்க . 


கீழ்க்கண்ட படத்தினை நோக்குக : 


R 


. 


-z/N. 


உ ---- 2 


B 


படம் 12 . 


சராசரிகள் 


65 , 


- 


PQR , இடைநிலைப் பிரிவு AD-யின் ஓகைவ் ஆகும் . 

PS OS 
PT RT 
PS 

NR 111 
( அ - து ) 
C 

f 
( / , -- /m ) C 

f 
இடைநிலை CB OA + AB 

N 

m | C 
2 


PS = 


C 
இடைநிலை = 

1+ 

2 

f 
குறிப்பு : 

N 
ஓகைவ் வரையில் 

என்ற மதிப்பிற்கான -அச்சின் மீதுள்ள 

2 
புள்ளியிலிருந்து x- அச்சிற்கு இணையாக வரையப்படும் நேர்க் 
கோடானது , வரையினை வெட்டும் புள்ளியின் X- ஆயத்தூரமே 
இடைநிலையாகுமென்பது எளிதில் புலனாகும் . மேலும் , கீழின , 
மேலின ஓகைவ் 

வரைகள் 

வெட்டும் புள்ளியின் x- ஆயத் 
தொலைவே இடைநிலையைக் காட்டுமென்பதும் எளிதில் புலனாகும் . 
எடுத்துக்காட்டு 

230 பேர்களின் எடை அலைவுப் பரவலின் இடைநிலையைக் 
கணக்கிடுக . 


எடை 


அலைவெண் 


குவிவு அலைவெண் 


5 


20 


75-79 
80 
85 
90 


15 
25 
41 


95 


50 


100 
105 
110 
115-119 


43 
31 
14 
6 


86 

Ņ 
136- > 

2 
179 
210 
224 
230 


வணி 


5 


66 


வணிகப் புள்ளியியல் 


டைநிலை மெய்ப் பிரிவு = 


94.5- 99.5 


N 
2 


115 ; 


/ 


94.5 ; 


111 


= 


86 ; f 


50 ; 


C = 5 


14 (3- ) 


இடைநிலை 


N 
= 1 + 2 

f 

( 115- 86 ) 5 
94.5+ 

50 


94.5 + 2.9 


97.4 


இடைநிலையின் சிறப்பியல்பு 

ஒரு வெற்றெண் கூட்டத்தில் , இடைநிலையிலிருந்து எடுக்கப் 
பட்ட எண் அவாவை ( Absolute ) விலகல்களின் கூடுதல் மிகச் 
சிறியதாகும் . ( இது அலைவுப் பரவலுக்குப் பொருந்தாது . ) 


நிறுவுதல் : 

கொடுக்கப்பட்டுள்ள எண் கூட்டங்களை ஏறு வரிசையில் 
எடுத்துக் கொள்வோம் . x என்பது எடுத்துக்கொள்ளப்படும் 
ஏதாவதொரு மூலவெண்ணாகட்டும் . இவற்றுள் a, b , c , ... என்பன 
x- ஐவிடச் சிறியதாகவுள்ள 1 , எண்களாகட்டும் ; a ,, b , c ... 
-என்பன x- ஐவிடப் பெரியதாகவுள்ள 11 , எண்களாகட்டும் . 

f ( x ) = x ( x - a ) + Y ( a - x ) 


71 
1 


து ஒரு தொடர்சார்பு ( Continuous function ) . 
எனவே , 


df 
dx 


= ( 1 + 1 + .......... n , உறுப்புகள்) 

( 1 + 1 + ......... n , உறுப்புகள் . ) 
111-11 , 


- ( n , Zn , எனில் ) 


dx 
( f 
dx 


= 0 ( n = n ) 


RIS 


+ (11 , 7 n . எனில் ) 


dx 


67 


சராசரிகள் 


n , = 1 , எனில் x என்பதுதான் இடைநிலையாகும் . எனவே , 
இடைநிலைக்கு இடப்புறத்தில் அமைந்த x- ன் மதிப்புகளுக்கு 
f ( x ) ஆனது ஓர் இறங்குகின்ற சார்பாகவும் , வலப்புறத்தில் 
அமைந்த x- ன் மதிப்புகளுக்கு f ( x ) ஆனது ஓர் ஏறுகின்ற 

df 
சார்பாகவும் அமைகின்றது . இடைநிலை 

dx 

= 0 ஆக அமைகிறது . 
எனவே , 

டைநிலையில் f ( x ) மிகச் சிறியதாக அமைகிறது . 


எனவே , இடைநிலையிலிருந்து எடுக்கப்பட்ட எண் அளவை 
விலகல்களின் கூடுதல் மிகச் சிறியதாகும் . 


முகடு 

ஒரு வகுப்பிலுள்ள மாணவர்கள் ஆங்கிலத்தில் பெற்ற 
மதிப்பெண்களை நோக்குவோம் . எடுத்துக்காட்டாக , 42 மதிப் 
பெண்கள் பெற்ற 

மாணவர்களின் 

எண்ணிக்கை மிக அதிக 
மானால் , 42 - ஐ அம் மதிப்பெண்களின் முகடாகக் கொள்கிறோம் . 
எந்தவொரு மாறியின் மதிப்பு மிக அதிகமான தடவைகளில் 
நிகழ்கின்றதோ , அம் மாறியின் மதிப்பு , அம் மாறி மதிப்புகளின் 
முகடாகக் கொள்ளப்படுகிறது . எனவே , முகடானது அலைவுப் 
பரவலோடு இணைந்து விளங்கப்படுகிறது என்பது நோக்கத் 
தக்கது . வெற்று எண் கூட்டத்திற்கு முகடு கிடையாது . அவைகளை 
அலவுப் பரவலில் அமைத்துத்தான் முகடு காணவேண்டும் . 


மிகப் பெரிய அலைவெண்ணைப் பெற்ற பிரிவிற்குப் பெயர் 
முகட்டுப் பிரிவாகும் . முகட்டுப் பிரிவின் மைய மதிப்பை 
முகடாகக் கொள்வது , முதல் தரக் கிட்டிய மதிப்பான முகடாம் ; 
இரண்டாம் தரக் கிட்டிய மதிப்புப்படி முகடு காணவேண்டுமெனில் , 
முகட்டுப் பிரிவிற்கு உடன் முந்திய , உடன் பிந்திய பிரிவுகளைக் 
கருத வேண்டும் . f , f, என்பன முறையே அப் பிரிவுகளின் அலை 
வெண்கள் என்க . எனில் , முகட்டுப் பிரிவின் கீழ் எல்லையில் 
f , எடை அழுத்துவதாகவும் , மேல் எல்லையில் f , எடை அழுத்து 
வதாகவும் கொண்டு , அவைகளின் ஈர்ப்புப் புள்ளியினைக் கண்டு 
அதன் மதிப்பைக் கணக்கிடுகிறோம் . 

cf. 
முகடு 

1+ 

f +f : 
இங்கு , 1 - முகட்டுப் பிரிவின் கீழ் எல்லை 

c- பிரிவின் தூரம் 
{ கூட்டுச் சராசரி - முகடு ) = 3 ( கூட்டுச் சராசரி - இடைநிலை ) 
என்ற சூத்திரம் பல பயிற்சிகளின் முடிவில் உண்மையெனக் 


வணிகப் புள்ளியியல் 


68 


கண்டதாகும் . கணக்கியல் வாயிலாக நிறுவப்படாவிடினும் , 
இதனைப் பயன்படுத்தினால் , பொருட்படுத்துமளவிற்குப் பிழை 
நேராது . ஓகைவ் வரையில் வளைவு மாற்றுப்புள்ளி அல்லது 
திருகுப்புள்ளியின் ( Point of Inflexion ) .-- தூரமே முகடென்பது 
இங்குக் குறிப்பிடத்தக்கது . 


எடுத்துக்காட்டு 

230 பேர்கள் கொண்ட எடை பரவலுக்குரிய முகடு காண்க .. 


= 


41 ; f 2 


முகட்டுப் பிரிவு = 95-99 
1 = 94.5 ; f , | 

43 ; c = 5 

c f 
முகடு = 1 + 

f , + f 

215 
94.5 + 

84 


--- 94.5 + 2.56 = 97.06 


சிக்கல் நிலை 


மிக உயர்ந்த அலைவெண்களை அடிப்படையாகக் கொண்டு 
முகடு கணிக்க முற்படும்போது , சில பரவல்களில் முகட்டுப் 
பிரிவினைத் தீர்மானிப்பது சிக்கலாயிருக்கும் . அங்கெல்லாம் குழு 
அமைப்பு ( grouping method ) முறையினைக் கையாண்டு முகட்டுப் 
பிரிவினைத் தீர்மானிக்கவேண்டும் . அங்ஙனம் கண்ட முகட்டு - 
மெய்ப்பிரிவின் கீழ் எல்லை | என்க ; அப் பிரிவில் கண்ட அலைவெண் 
f என்க ; 

அப் பிரிவிற்கு முந்திய , பிந்திய அலைவெண்கள் 
முறையே f , f , என்க ; 

C என்பது பிரிவின் தூரம் ; Z என்பது 
முகடு . எனில் , 


( f - ft ) c 
Z = 1 + 

2 f - f . - f , 


என்ற சூத்திரத்தினைப் பயன்படுத்தி முகடு காணுதல் வேண்டும் 
இச் சூத்திரம் அலைவெண்கள் வேறுபாட்டைக் கருத்திற்கொண்டு 
வழிந்தெடுக்கப்பட்டதாகும் . இந் நிலைகளில் , அண்டை அலை 
வெண்களின் திறன்களை ( Weights ) அடிப்படையாகக்கொண்டு 
எழுந்த Z = 1 + 

என்ற சூத்திரத்தைவிட , மேலே 

f + f . 
முதலில் கூறப்பட்டது பயன்படுத்தச் சிறப்பு வாய்ந்ததாகும் . 


c f, 


சராசரிகள் 


69 


குமு அமைப்பு முறை 


( 1 ) முதலிலிருந்து , இரண்டு இரண்டு பிரிவுகளாக எடுத் 

துக்கொண்டு அவைகளின் இரு அலைவெண்களைக் 
கூட்டிப் பெறுதல் . 


{ 2 ) 


முதல் பிரிவையும் , அதன் அலைவெண்ணையும் விட்டு 
விட்டு , இரண்டாவது பிரிவிலிருந்து , இரண்டு இரண்டு 
அலைவெண்களாக எடுத்துக் கூட்டிப் பெறுதல் . 


{ 3 ) 


முதலிலிருந்து , மூன்று மூன்று பிரிவுகளாக எடுத்துக் 
கொண்டு அவைகளின் மூன்று அலைவெண்களையும் 
கூட்டிப் பெறுதல் . 
முதல் பிரிவையும் அதன் அலைவெண்ணையும் விட்டு 
விட்டு , இரண்டாவது பிரிவிலிருந்து மூன்று மூன்று 
அலைவெண்களாக எடுத்துக் கூட்டிப் பெறுதல் . 


( 5 ) முதல் , இரண்டு பிரிவுகளுக்குரிய அலைவெண்களை 

விட்டு விட்டு , பின் மூன்று மூன்று பிரிவுகளாக 
எடுத்துக்கொண்டு , அவைகளின் மூன்று அலைவெண் 
களையும் கூட்டிப்பெறுதல் . 


எடுத்துக்காட்டு 

கீழ்க்கண்ட பரவலுக்கு முகடு காண்க ; 


இன அளவு 


1 2 3 


5 6 7 8 


9 


அலைவெண் 


24 


22 


25 


26 


25 


26 


24 


24 


25 


எனவே,கீழ்க்கண்டகுழுஅமைப்பினை 


இங்கு,முகட்டுப்பிரிவினைக்காணுதல்சிக்கலானதாகும். மேற்கொள்வோம். 


0! 


அலை 
வெண் 


இரண்டு இரண்டான 


மூன்று மூன்றுனகுழு 


மூன்று 
மூன்ருன்குழு 


மூன்று 
பன்டின்குழு 


இரண்டு இரண்டான குழு (3) 


அளவு 


- 


குழு 


(2) 


(5) 


(6) 


(7) 


(1) 
1 


1 


24 


46 


2 


22 


71 


47 


3 


25 


73 


51 


4. 


26 


T8 


51 


5 


25 


77 


51 


6 


26 


75 


50 


7 


48 


வணிகப் புள்ளியியல் 


8 


24 


73 


49 


9 


25 


சராசரிகள் 


71 


நெட்டுப் பிரிவின் 
வரிசை எண் 


மிக உயர்ந்த 

அலைவெண்ணைக் கொண்ட 
குழுக்களில் உள்ள இன அளவு 


3 


3 


4 


6 


4 


4 


6 


6 


5 


6 


7 


7 


3 


4 


மிக உயர்ந்த அலைவெண்ணுடன் குழுக்களில் மற்றதனை 
விட மிக அதிகத் தடவைகளில் நிகழும் இன அளவு 5 ஆகும் . 
எனவே , 5 முகடாகக் கொள்ளப்படுகிறது . 


3-4 , 


5-6 , 


0-1 , 
என்று 


குறிப்பு 

மேற்கண்ட இன அளவில் மைய அளவைகளுக்குப் பதிலாக , 
1-2 , 2-3 , 

4-5 , 

6-7 , 7-8 , 

8-9 
மெய்ப்பிரிவுகளாகக் கொடுக்கப்பட்டால் , மேற்கண்ட குழு 
அமைப்பின்படி 4-5 என்ற மெய்ப்பிரிவை முகட்டுப் பிரிவாக 

( f - f .) 
எடுத்துக்கொண்டு Z = 1 + 

என்ற சூத்திரத் 

2 f -f , - 1 , 
தினைப் பயன்படுத்தி முகடு காண்க . 


50 . 


401 


செவ்வகப் படத்திலிருந்து முகடு காணும் விதம் 

மிக உயர்ந்த அலைவெண்ணுடைய செவ்வகத்தை A என்க . 
இதற்கு உடன் இடப்புறம் , உடன் வலப்புறமாக அமைந்துள்ள 

செவ்வகங்களை முறையே , B , C 
என்க . பின் , B-யின் மேல் வலப்புற 
முனையையும் A- யின் மேல் வலப்புற 
முனையையும் ஒரு நேர்க்கோட்டால் 
சேர்க்க ; அதுபோலவே , C- யின் மேல் 
இடப்புற முனையையும் , A- யின்மேல் 
இடப்புற முனையையும் ஒரு நேர்க் 
கோட்டால் சேர்க்க . இவ்விரு நேர்க் 
கோடுகளும் சந்திக்கும் புள்ளியின் 

x- ஆயத்தூரமே அப் பரவலின் முக 
படம் 13 . 

டாகும் . 


30 


B 


C 


20 


10 


: số 40 50 60 70 80 


72 


வணிகப் புள்ளியியல் 


பெருக்குச் சராசரி 


X1 , 32 , X3, 


xn 


என்ற ! 


மதிப்புகளின் 


பெருக்குச் 


சராசரியானது 


" / 


x , x , x , ....in ஆகும் . 


அலைவுப் பரவலில் x ,, x ,, x , ... .. என்ற மதிப்புகளோடு 
இணைந்த அலைவெண்கள் முறையே f ,, f ,, f : ...... f . ஆக அமையு 

f ; f , f ; fa 
மாயின் , 

என்பது அப் பரவலின் பெருக் 
X , X, X, 
குச் சராசரியெனக் கூறப்படுகிறது . N மொத்த அலைவெண்ணாகும் . 


N / 


Xn 


இலாகிருதம் முறையில் மேற்கண்ட சூத்திரங்களைப் பயன் 
படுத்திப் பெருக்குச் சராசரி காண்பது எளிதாகும் . 


எடுத்துக்காட்டு 

5840 , 4580 , 8504 , 8054 , 8045 ஆகிய எண்களுக்குப் 
பெருக்குச் சராசரி காண்க . 


பெருக்குச் சராசரி = 

5 / 

5840 x 4580 x 8504 X 8054 x 8045 


X 


5 


log x = 


/ 


+ log 8054 + log 8045 


* [ log 5840 + log 4530 + log 8504 

) 
[ 3.7664 + 3.6609 + 3.9296 

] 


1 


5 


+ 3.9060 + 3.9058 


. 


= 3.8337 
x - 6819 , 


சராசரிகள் 


73 


எடுத்துக்காட்டு 

230 பேர் கொண்ட எடைப் பரவலுக்குப் பெருக்குச் சராசரி 
காண்க . 


X 


log x 


f 


f log x 


77 
82 
87 
92 
97 
102 
107 
112 
117 


1.8865 
1.9138 
1.9395 
1.9638 
1.9868 
2.0086 
2.0294 
2.0492 
2.0682 


5 
15 
25 
41 
50 
43 
31 


9.4325 
28.7070 
48.4875 
80.5158 
99.3400 
86.3698 
62.9114 
28.6888 
12.4092 


14 


6 


மொத்தம் 


230 


456.8620 


பெருக்குச் சராசரி x என்க . 

456.8620 
log x = 

230 
= 1.9864 
x = 96.92 


금 ( 


ஹார்மானிக் சராசரி 
x ,, x ,, x ,, ... Xn என்பன 1 மதிப்புகளின் வரிசையெனில் , 

1 
1 1 

1 என்பது அவற்றின் ஹார் 
+ 

+ + 
81 
மானிக் சராசரியாகும் . 

அலைவுப் பரவலில் , x ,, x ,, ... , ....... x , என்பன n மதிப்பு 
சளாகவும் , முறையே அவைகளின் அலைவெண்கள் f ,ff, ... fa 
எனில் , அப் பரவலின் ஹார்மானிக் சராசரியானது 

N 
f , 

f : 
+ + 

+ + 

Xg 
இங்கு N மொத்த அலைவெண்ணாகும் . 


f 


74 


வணிகப் புள்ளியியல் 


எடுத்துக்காட்டு 

ஒருவர் முதல் கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 60 கி.மீ. 
வேகத்திலும் , இரண்டாவது கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 
55 கி.மீ. வேகத்திலும் மூன்றாவது கிலோமீட்டர் தூரத்தை 
மணிக்கு 50 கி.மீ. வேகத்திலும் , தனது காரை ஓட்டிச் செல் 

எனில் , அவரது காரின் சராசரி வேகமென்ன ? 


கிறார் 


சராசரி வேகம் = 


1 
60 


3 

1 
55 


+ 


50 


54.7 கி . மீ . 


எடுத்துக்காட்டு 

230 பேர் கொண்ட எடைப் பரவலுக்கு ஹார்மானிக் 
சராசரி காண்க . 


f ) 


1 

f , என்ற தலைப்புகளில் பட்டியல் அமைத்துக் 
கொண்டு - f 

N 
ஐக் கண்டு , 

என்ற சூத்திரத்தைப் 

Σ 
பயன்படுத்தி , பரவலின் ஹார்மானிக் சராசரி காண்க . 


T 


பல்வேறு சராசரிகளின் இணை தராதரங்கள் 

ஒரு சிறந்த சராசரிக்குரிய பண்புகளை விளக்கி , அப் பண்பு 
களை நாம் கண்ட பல்வேறு சராசரிகள் எங்ஙனம் திருப்திப் 
படுத்துகின்றன என்பதைக் காண்போம் . 


( 1 ) நன்கு வரையறுக்கப்பட்ட தெளிவான சூத்திரமுடைய 
தாக இருக்கவேண்டும் . 

கூட்டுச் சராசரி , பெருக்குச் சராசரி , ஹார்மானிக் சராசரி 
ஆகியவற்றிற்கு இத்தகைய சூத்திரங்களுண்டு . அவை கணக்கியல் 
வாயிலாக வழிந்தெடுக்கப்பட்ட சூத்திரங்களாகும் . இடைநிலை , 
முகடு ஆகியவற்றிற்கு அத்தகைய கணக்கியல் சூத்திரங்கள் 
கிடையா . 


( 2 ) பரவல் முழுவதையும் பிரதிபலிக்கும் தன்மை வாய்ந்த 
தாகவும் , அதன்மூலம் பரவலை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் 
அமையவேண்டும் . 


சராசரிகள் 


75 . 


இப் பண்புநோக்கில் , கூட்டுச் சராசரி மிகச் சிறந்தது 
எனக் கூறலாம் . என்றாலும் , பரவலின் சராசரியை எந்த 
நோக்கத்திற்காகக் காணவிருக்கிறோமோ , அதனைப் பொருத்துத் 
தான் அச் சராசரி அப் பரவலை எத் தன்மையில் பிரதிபலிக் 
கின்றது எனக் கூறலாம் . முன்பே , நாம் கண்டபடி , ஒரு வகுப்பு 
மாணவர்களின் தரத்தினைக் காணக் கூட்டுச் சராசரி நல்லதொரு 
பிரதிநிதியாகும் . ஒரே வயதுடைய குழுவினருக்கு அங்கிகள் 
தைத்து விற்பனை செய்வார் ஒருவருக்கு , இடைநிலை தான் நல்ல 
தொரு பிரதிநிதியாக அமையும் . எத்தகைய பொருள்களை , எந்த 
அளவிற்குச் சேமித்து வணிகம் மேற்கொள்ள வேண்டுமென்பவ 
ருக்கு முகடு தான் சிறந்ததொரு பரவல் பிரதிநிதியாக இருக்க 
முடியும் . ஆற்றில் இறங்க முற்படுவாருக்கும் , கூட்டுச் சராசரி 
ஆழம் பொருந்துமா ? 


( 3 ) சராசரியானது , எடுத்துக் கொள்ளப்பட்ட எல்லாத் 
தனி ? அம்சங்களையும் சார்ந்ததாக இருக்கவேண்டும் . 


ரூ . 200 


எல்லாத் தனி அம்சங்களையும் கணக்கில் கொண்டுதான் 
கூட்டுச் சராசரி , பெருக்குச் சராசரி , ஹார்மானிக் சராசரி 
ஆகியன கணிக்கப்படுகின்றன . ஆனால் , இடைநிலை , முகடு ஆகியன 
எல்லா அம்சங்களையும் கணக்கீட்டில் எடுத்துக்கொள்வதில்லை . 
ஆனால் , இத் தன்மையால் , மிக உயர்ந்த , மிகத் தாழ்ந்த தனி 
அம்சங்கள் கூட்டுச் சராசரியினை மிகவும் பாதிக்கும் . 
முதல் ரூ .300 வரை வருவாயுள்ள 100 பேர்களின் சராசரி 
வருவாய் காணக் கூட்டுச் சராசரி சிறந்தது ; ஆனால் , அந்நூறு 
பேர்களுள் ஒருவரின் வருமானம் மட்டும் ரூ . 10,000 
இருந்தால் , கூட்டுச் சராசரி பெரிதும் பாதிக்கப்படும் . முகடு , 
இடைநிலைகளை அத்தகு அம்சங்கள் பாதிக்கமாட்டா . பெருக்குச் 
சராசரியில் ஓர் அம்சம் பூஜ்யமெனில் , பெருக்குச் சராசரியே 
பூஜ்யமாகிவிடும் . 


என 


( 4 ) எளிதான முறையில் கணக்கிட ஏதுவாக 

ஏதுவாக இருக்க 
வேண்டும் . 


கூட்டுச் சராசரி , இடைநிலை 

இடைநிலை - இரண்டையும் எளிதான 
முறையில் கணக்கிடலாம் . மாறியின் வெவ்வேறு மதிப்புகளில் , 
உச்ச அலைவெண் மீண்டும் , மீண்டும் நிகழுமானால் , அங்கு முகடு 
காண்பது எளிதன்று . பெருக்குச் சராசரியையும் , ஹார்மானிக் 
சராசரியையும் கணக்கிடக் கையாளப்படும் வழிகள் எளிமையான 
தாகக் கருதமுடியாது ; சற்றுச் சிக்கலானவையேயாம் .. 


76 


வணிகப் புள்ளியியல் 


( 5 ) கணக்கியல் வழித்துறைகளுக்கு உட்படும் தன்மை 
வாய்ந்ததாக அமைய வேண்டும் . 

கூட்டுச் சராசரிக்குச் சிறந்ததொரு கணக்கியல் சூத்திர 
மிருப்பதால் , இது கணக்கியல் வழிமுறைகளுக்கும் துறைகளுக்கும் 
நன்கு பயன்படுகிறது . பல குழுக்களின் தனித்தனிக் கூட்டுச் 
சராசரிகள் தெரிந்த நிலையில் , அவைகளால் இணைந்த பெரிய 
குழுவின் கூட்டுச் சராசரியினை எளிதாகக் காணமுடியும் . பெருக்குச் 
சராசரியும் இத்தகு தன்மை வாய்ந்ததாகும் . இது , மாறுதலின் 
மதிப்பைவிட , மாறுதலின் மதிப்பு விகிதத்தைக் காண நன்கு 
பயன்படுகிறது . 

எனவேதான் , இது குறியீட்டு எண் கணிப்பு 
களில் பெரிதும் பயன்படுகிறது . ஹார்மானிக் சராசரிக்கும் 
மேலே கண்ட தன்மையுண்டு . இடைநிலைக்கும் முகட்டிற்கும் 
இத் தன்மை கிடையாது . 


( 6 ) நிலையானதாக இருக்கவேண்டும் . 

கூட்டுச் சராசரி மட்டுமே நிலையானதாகும் . மற்றவை 
நிலையானவை எனக் கூறமுடியாது . 

தனி அம்சங்களில் ஏற்படு 
கின்ற சிறு பிழைகள் நிலையான சராசரியைப் பெரிதும் பாதியா . 


மேற்கண்ட வாதங்களால் , கூட்டுச் சராசரியே மற்றைய 
சராசரிகளைவிடச் சிறந்தது என்பது தெளிவாகும் . 
பல்வேறு பரவல்களை ஒப்பிடும்போது , ஒரே 

ஒரே வகையான 
சராசரியையே கையாளவேண்டும் . 


திறன் படைத்த கூட்டுச் சராசரி அல்லது நிறையிட்ட கூட்டுச் 

சராசரி 


X , X , X8 8. என்பன n அளவைகள் என்க . அவை 
களின் திறன்கள் அல்லது நிறைகள் ( Weights ) 

முறையே 
W , V2 VS Wn என்க . எனில் , 


+ Wn 


...... 


திறன் படைத்த கூட்டுச் சராசரி அல்லது நிறையிட்ட 
W , x , + w , x , + we xg 

+ Wa xa | 
கூட்டுச் சராசரி = 

W : + w , + Ws + 
X1 , 82 , xy , xn 

வெவ்வேறு 

அளவைகளின் 
ஒன்றுக்கொன்றுள்ள இணை முக்கியத்தைக் ( Relative importance ) 
கருத்தில் கொள்ள நாம் விழைகின்ற நிலையில் , இத்தகு 
கூட்டுச் சராசரியைப் பயன்படுத்துகின்றோம் . குறியீட்டு எண் 
களைக் கணிக்கின்ற நிலையிலும் இதனைப் பயன்படுத்துகிறோம் . 


என்ற 


சராசரிகள் 


17 ) 


ஒரு மாணவனின் உண்மையான கல்வித் திறமையைக் கணிக்கின்ற 
நிலைகளிலும் இதனைப் பயன்படுத்தலாம் . கற்பித்துத் தரப்படும் 
மணி அளவுக்கு ஏற்றவாறு 

வெவ்வேறு 

பாடங்களோடு 
திறனைக் கொடுக்கலாம் . தரமான இறப்பு வீதத்தினைப் ( Standar 
dised death rate ) பெற முயலுகின்றபோதும் , திறன் படைத்த 
கூட்டுச் சராசரிகள் பயன்படுத்தப்படுகின்றன . 


எடுத்துக்காட்டு 

உதவிப்பணம் வழங்குவதற்காகத் தகுதியான மாணவர்களைத் 
தேர்ந்தெடுக்க ஒரு தேர்வு வைக்கப்பட்டது . அத் தேர்வினில் 
பல்வேறு பாடங்களுக்குக் கொடுக்கப்பட்ட திறன்கள் வெவ் 
வேறானவை . ஒவ்வொரு பாடத்திலும் 50 சதவீதத்திற்குமேல் 
வாங்கிய உதவிப்பண விண்ணப்பதாரர்கள் மூன்று பேர்களே 
யாவர் . அவர்களின் மதிப்பெண்கள் வருமாறு : 


பாடங்கள் 


திறன் 


A- யின் B- யின் C- யின் 
மதிப் 

மதிப் மதிப் 
பெண்கள் பெண்கள் பெண்கள் 


4 


63 


60 


65 


Co 


65 


64 


70 


புள்ளியியல் 
கணக்கியல் 
பொருளாதாரம் 
வணிகச்சட்டம் 


2 


58 


56 


63 


1 


70 


80 


52 


மிக உயர்ந்த மதிப்பெண் பெற்ற தேர்வு எழுதியவருக்கே . 
பண உதவி கிடைக்குமானால் , அதனைப் பெறுபவர் யார் ? 

( ம.ப . ) 
A-யின் திறன் கூட்டுச் சராசரி 
( 4 X 63 ) + (3X 65 ) + ( 2 x 58 ) + ( 1870 ) 

4 + 3 + 2+ 1 
63.3 


. 


2 


- 


..B-யின் திறன் கூட்டுச் சராசரி 
(4x 60 ) + (3X 64 ) + ( 

256 ) + (1X 80) 
4 + 3 + 2 +1 


= 62.4 


78 


வணிகப் புள்ளியியல் 


C- யின் திறன் கூட்டுச் சராசரி 

(465 ) + ( 3X 70) + ( 

263 ) + ( 1 X 52 ) 

4 + 3 + 2 -- 1 
64.8 


- 


எனவே , C தான் உதவிப்பணம் பெறுவார் . 


குத்து மதிப்பான , தரமான சிறப்பு வீதங்கள் 

இரு நகரம் அல்லது இரு மாவட்டம் போன்ற வெவ்வேறு 
இடங்களில் வதியும் மக்களின் உடல் நல நிலையை ஒப்பிடவேண்டி 
யிருக்கும் . அதற்குக் குத்துமதிப்பான இறப்பு வீதத்தினைக் ( Crude 
death rate ) கணிக்கின்றோம் . இந்த வீதங்களைக் கணிப்பதற்குத் 
திறன் சராசரிகள் பயன்படுகின்றன . குறைந்த இறப்பு வீத 
முடைய நகரம் அல்லது இடம் , சிறந்த உடல் நலமுடை 
யோர் வதியும் நகரமாக அல்லது இடமாகக் கருதப்படுகிறது . 


குத்துமதிப்பான இறப்பு வீதம் 
ஓர் ஆண்டின் இறந்தவர் எண்ணிக்கை 

x 1000 
மொத்தத் தொகை 
N 

X 1000 

pP 
ஆனால் , வேறுபட்ட இரு இடங்களில் வாழும் மக்களின் உடல் 
நிலையை ஒப்பிட்டு நோக்க , இத்தகு குத்துமதிப்பான இறப்பு 
வீதங்கள் மிகச் சிறந்ததாகக் கருத முடியாது . ஏனெனில் , 
இரு இடங்களின் இறப்பு வீதங்கள் , அவ்விரு இடங்களின் சுறுப் 
புற சுகாதார நிலையை மட்டுமன்றி , அங்குள்ள குழந்தைகள் , 
வயது முதிர்ந்தோரின் எண்ணிக்கையையும் பொருத்ததாகும் . 
எனவே , அவ்விரு இடங்களில் உள்ள மக்கள் தொகையை , டல் வேறு 
வயதுக் குழுக்களாகப் பிரித்து , இறப்பு வீதங்களுக்கு ஏற்ற திறன்கள் 
தரவேண்டும் . மேலும் , இரு இடங்களின் மக்கள் தொகை ரே 
எண்ணாக அமைந்தாலன்றி , இத்தகு திறன் சராசரிவீதங்கள் 
கையாளப்படக்கூடாது . பொதுவாக , 

ஓர் 

இடத்தில் ஒரு 
வயதுக் குழுவிலுள்ள நபர்களின் எண்ணிக்கையைத் தரத்திறன் 
களாக ( Standard weights ) எடுத்துக்கொள்ளப்படல் வேண்டும் . 
வேறு ஓர் இடத்தின் திறன் சராசரிவீதத்தினைக் கணக்கிட , அதே 
எண்ணிக்கையைக் கையாளவேண்டும் . மற்றோர் இடத்தோடு 
பொருந்திய ஓர் இடத்தின் தர இறப்புவீதம் மற்றோர் இடத்தின் 
மக்கள் தொகையை , அதன் மக்கள் தொகையாகக்கொண்டு குத்து 
மதிப்பான இறப்புவீதமென வரையறுக்கப்படுகிறது . 


சராசரிகள் 


79 


எடுத்துக்காட்டு 

A , B ஆகிய இரு நகரங்களில் , பல்வேறு வயதுக் குழுக்களில் 
மக்கள்தொகை எண்ணிக்கையும் , இறப்பு எண்ணிக்கையும் கீழ்க் 
காணும் பட்டியலில் தரப்பட்டுள்ளது . இவ்விரு நகரங்களில் , 
உடல் நலமிக்கோர் கொண்ட நகரமாக எதனைக் கருதலாம் ? ஏன் ? 


நகரம் A 
மக்கள் 
தொகை 
எண் 
ணிக்கை 


A- யின் 
இறந்தோர் 


B- யின் 
இறந் 
தோர் 


} 


வயது 


நகரம் B 
மக்கள் 
தொகை 
எண் 
ணிக்கை 


எண் 


ணிக்கை 


எண் 


( தர மக்கள் 


ணிக்கை 


தொகை 
எண்ணிக்கை ) 


0-5 


16,000 


370 


5,000 


150 


5-40 


20,000 


120 


12,500 


65 


9 


40-75 


60,000 


400 


29,500 


375 


75 - ற்கு 
மேல் 


4,000 


380 


45 


3,000 


1,270 


மொத்தம் 1,00,000 


50,000 


635 


A- யின் குத்துமதிப்பான இறப்புவீதம் 


1270 
1,010 , 100 


x 1,000 


= 12.7 


B- யின் குத்துமதிப்பான இறப்பு வீதம் 


= 


635 
50.000 


x 19000 


= 12.7 


80 


வணிகப் புள்ளியியல் 


நகரம் A- யினைத் தரமானதாகக்கொண்டு அதனோடு பொருந்திய 
B- யின் தர இறப்புவீதம் 
150 

65 

X1,000 X 20,000 
5,000 
375 

45 
x 1,000 x 60,000 + 
29,500 

3,000 
16,000 + 20,000 + 60,000 + 4,000 
14.1 


( 


X 1,000 x 16,000) + ( 12,500 

20,000 ) 
x 1,000 X 4,000 ) 


- 


A- யைவிட B- யில் உள்ளவர் உடல்நலம் நலிந்த 


எனவே , 
வர்களே ! 


பயிற்சி 


16 வயது நிரம்பியவர்களின் எடைப்பரவல் வருமாறு : 


எடை 


85 


90 


95 100 105 110 


( பவுண்டில் ) 
அலைவெண் 


2 4 | 12 20 28 35 
115 120 125 130 135 140 145 . 


எடை 


( பவுண்டில் ) 
அலைவெண் 


36 


30 


23 


16 


10 


6 3 


இதற்குரிய ஓகைவ் வரைந்து , வரையிலிருந்து இடைநிலை , முகட் 
டினைக் காண்க . கூட்டுச் சராசரியினைக் கணக்கிடுக . ( செ.ப.) 


2 . 


800 கார்ன் பயிர்களின் நீளப்பரவல் கீழே தரப்பட் 
டுள்ளது : 


4.0 


5.0 


5.5 


6.0 


6.5 


7.0 


1 


1 


8 


33 


70 


110 


170 


நீளம் 
( அங்குலத்தில் ) 
கார்ன்களின் 
எண்ணிக்கை 
நீளம் 
(அங்குலத்தில்) 
கார்ன்களின் 
எண்ணிக்கை 


7.5 


8.0 


8.5 


9.0 


9.5 


10.0 


1 


172 


124 


61 


32 


10 


2 


இப் பரவலின் மையப்போக்கின் அளவைகளில் மூன்றினைக் 
கணக்கிட்டுக் காட்டுக . 

( செ.ப. , 


ஈராராசரிகள் 


81 


3 . 


ஒரு நாட்டின் ஒரு பகுதியில் குழந்தைகள் நடக்கத் 
துவங்கும் வயதினைக் கீழ்க்காணும் பட்டியல் தரு 


கிறது : 


வயது 
( மாதங்களில் ) 


8-8.9 


9-9.9 


10-10.9 


11-11.9 


குழந்தைகளின் ) 
எண்ணிக்கை 


1 


9 


20 


29 


வயது 
( மாதங்களில் ) 


12-12.9 13-13.9 14-14.9 15-15.9 


குழந்தைகளின் 
எண்ணிக்கை 


60 


32 


30 


14 


வயது 
( மாதங்களில் ) 


16-16.9 17--17.9 


குழந்தைகளின் 
எண்ணிக்கை 


8 


1 


இப் பரவலுக்குரிய கூட்டுச் சராசரி , இடைநிலை , முகட்டினைக் 
கணக்கிடுக . 

( செ.ப. ) 


கீழ்க்கண்ட அலைவுப்பரவலில் ஐந்தாவது அலைவெண் 
தெரியவில்லை . கூட்டுச் சராசரி 106 எனத் தெரிகிறது . 
காணாமற்போன அலைவெண்ணைக் கணக்கிடுக . 


ரூபாய் 


அலைவெண் 


ரூபாய் 


அலைவெண் 


50-60 


1 


1 


100-110 


155 


60-70 


6 


110-120 


75 


70-80 


20 


120-130 


52 


80-90 


41 


130-140 


21 


90-100 


V 


140-150 


15 


( செ.ப. ) 


வணி 


வணிகப் புள்ளியியல் 


5 . 


100 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 47. வேறு 
250. மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 52 . அந்த 
350 மாணவர்களின் சராசரி மதிப்பெண்ணைக் கணக் 
கிடுக . 


6 . 


1 முதல் 10 வரை பதிவெண்களாகக்கொண்ட பி.காம் . 
மாணவர்கள் ஒரு தேர்வினில் பெற்ற மதிப்பெண்கள் 
தரப்பட்டுள்ளன : 


பதிவெண் 


1 2 3 


4 5 6 7 8 


9 


10 


மதிப்பெண் 


43 48 65 57 31 60 37 48 78 - 59 


( அ ) முகடு ; ( ஆ ) இடைநிலை ; ( இ ) கூட்டுச் சராசரி ஆகிய 
வற்றைக் கணக்கிடுக . எந்தச் சராசரி மிக நமபத்தக்கது என்ப 
தைக் காரணத்துடன் சுட்டிக்காட்டுக . 

( செ.ப். ) 


7. ஓர் இந்திய நகரத்தில் ஆண்களின் எண்ணிக்கைப் 

பரவலைக் கீழ்க்காணும் பட்டியல் தருகிறது . கூட்டுச் 
சராசரியினையும் , இடைநிலையினையும் காண்க . 


10-19 


20-29 


30-39 


40-49 


வயதுக்குழு 1 . 0-9 

2. 50-59 


60-69 


70-79 


80-89 


90-99 


ஆண்கள் 


1 . 


2756 


2124 


1677 


1481 


1021 


2 . 


610 


245 


67 


16 


3 | 


( செ.ப. ) 


8 . 


வகையான 


ஒரு சராசரி தரும் பலன் யாது ? உமக்குத் தெரிந்த 
வெவ்வேறு 

சராசரிகளை 

உபயோகிக்கும் 
போது எத்தகு தவறுகள் (fallacies ) நேராவண்ணம் 
கவனத்தில் கொள்ளவேண்டும் ? 

( செ.ப. ) 


9 . 


இடைநிலையை ஒரு சராசரியாக எடுத்துக்கொண்டால் ,. 
அதனது சீர்களும் சிறுமைகளும் யாவை ? ( செ.ப. ) 


+சராசரிகள் 


83 


10 . 


ஒரு தேர்வினில் 199 

மாணவர்கள் பெற்ற மதிப் 
பெண்களைக் காட்டும் அலைவெண் பரவல் கீழே 
தரப்பட்டுள்ளது : 


மதிப்பெண்கள் 

0-20 21-30 31-40 41-50 51-60 61-70 71-80 


மாணவர்களின் 
எண்ணிக்கை : 21 


19 


60 


42 


24 


18 


15 


இடை நிலையையும் , மதிப்பெண் 35 பெற்றால் தேர்ச்சி 
பெற்றவரெனக்கொண்டு , தேர்ச்சி பெற்றவர்களின் 
சதவீதத்தினையும் காண்க . 

( செ.ப. ) 


11 . 


சராசரி என்றால் என்ன ? நல்லதொரு சராசரிக்குள்ள 
இயல்புகள் யாவை ? ஒரு வாய்ப்பாடுப் புத்தகத்தி 
லிருந்து ராண்டமாக 200 எண்கள் பொறுக்கப்பட்டன. 
அவைகளின் அலைவெண்கள் வருமாறு : 


எண்கள் 


0 1 2 3 4 5 6 7 8 9 


அலைவெண் 


18 19 23 21 16 25 22 20 21 15 


மேற்கண்ட பரவலுக்கு ஏதாவது இரு சராசரி அளவை 
களைக் காண்க . 

( செ.ப. ) 


12 . 


புள்ளியியலில் பல்வேறு சராசரிகளைப் பற்றி ஆய்வுரை 
வழங்குக . 
கீழ்க்கண்ட பரவலுக்குக் கூட்டுச் சராசரி , இடைநிலை 
ஆகியவற்றைக் காண்க : 


பண்ணையின் 
பரப்பளவு 


} 50 வரை 50-100 100-150 150-200 200-250 250 - ற்குமேல் 


பண் ணையில் 
உள்ளவர்களின் 
எண்ணிக்கை 


57 


256 


132 


25 


10 


12 


( செ.ப. ) 


84 


வணிகப் புள்ளியியல் 


13 . 


கீழ்க்கண்ட பரவலுக்கு கூட்டுச் சராசரியும் இடைநிலை 
யும் காண்க : 


கூலி 


( ரூபாயில் ) 1-10 11-20 21-30 31-40 41-50 51-60 61-70 
அலை 
வெண் 4 16 60 100 40 

6 

4 


நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பிரிவுகளை விளக்குக . ( பெ.ப. , 


14 . 


கீழ்க்கண்ட பட்டியலுக்கு இடைநிலை , முகடு ஆகிய 
வற்றைக் காண்க : 


வராத நாள்கள் 


மாணவர்கள் 


5 - ற்குக் கீழ் 
10 - ற்குக் கீழ் 
15 - ற்குக் கீழ் 
20 - ற்குக் கீழ் 
25 - ற்குக் கீழ் 
30 - ற்குக் கீழ் 
35 - ற்குக் கீழ் 
40 - ற்குக் கீழ் 
45 - ற்குக் கீழ் 


59 
224 
465 
582 
643 
644 
650 
653 
655 


15 . 


( செ.ப.) 
கீழ்க்கண்ட பட்டியலிலிருந்து சராசரிக் கூலியைக் 
காண்க : 


கூலி 


10 


20 


30 


40 


50 


60 


70 


( ... ரூபாய்க்கு 
மேல் ) 


கூலியாள் 
களின் 
எண்ணிக்கை 


650 500 425 375 300 275 250 100 


( வழி : கடைசிப் பிரிவு திறந்த பிரிவு ; எனவே , 
இடைநிலையைக் கணக்கிடுக ) . 

( செ.ப. ) 


சராசரிகள் 


85 


16 . 


பின்வருவனவற்றில் கூட்டுச் சராசரி , இடைநிலை , முகடு 
ஆகியவற்றில் நீங்கள் எந்தச் சராசரியினை முதல் தரமான 
தாகக் கருதுகிறீர்கள் ? 
( அ ) ஒரு தேர்வினில் மாணவர்கள் பெற்ற மதிப் 

பெண்கள் . 
கிரிக்கெட் விளையாட்டில் பந்தடிப்பவர்கள் 
பெறும் ஸ்கோர் . 
ஒரு தொழிற்சாலையில் உள்ள இயக்குநர்களின் 
கூலிகள் . 


தங்களது விடைகளுக்குக் காரணங்கள் தருக . 


( செ.ப. ) 


17 . 


கீழ்க்கண்ட தொடருக்கு இடைநிலை காண்க : 


கூலி 


60-70 


50-60 


40-50 


30-40 


20-30 


* ( ரூபாயில் ) 
கூலியாள் 
களின் 
எண்ணிக்கை 


5 


10 


20 


5 


3 


( செ.ப. ) 


18 . 


ஒரு தொழிற்சாலையின் வாரக்கூலிப் பரவலைக் கீழ்க் 
காணும் பட்டியல் தருகிறது . கூட்டுச் சராசரி , இடை 
நிலை , முகடு ஆகியவற்றைக் கணக்கிடுக . 


கூலி 
( ரூபாயில் ) 


14-20 21-27 28-34 35-41 42-48 49-55 


ஆள்களின் 
எண்ணிக்கை 


52 


95 


170 


280 


61 


42 


( செ.ப. ) 


19 . ஒரு தேர்வினில் 100 மாணவர்கள் பெற்ற மதிப் 

பெண்களின் கூட்டுச் சராசரியையும் , இடைநிலையினை 

யும் காண்க . 
மதிப்பெண்கள் 0-10 10-20 20-30 30-40 40-50 
மாணவர்கள் 

12 21 23 

10 
( ம.ப. ) 


வணிகப் புள்ளியியல் 


86 


20 . கீழ்க்கண்டவற்றிற்குக் கூட்டுச் சராசரியையும் இடை 

நிலையையும் காண்க : 


மதிப்பு 


அலைவெண் 


மதிப்பு 


அலைவெண் 


0-4 


328 


40-49 


524 


350 


50-59 


378 


10-19 


720 


60-69 


244 


20-29 


664 


30-39 


598 


( கே.ப. , 


21 . 


ஒரு கல்லூரியில் 510 புகுமுக வகுப்பு மாணவர்களின் 
புத்திக்கூர்மை ஈவெண்கள் வருமாறு : 


புத்திக்கூர்மை 
ஈவெண்கள் 


2.0-29 30-39 40-49 50-59 


மாணவர்கள் 


41 


52 


61 


190 


புத்திக்கூர்மை 
ஈவெண்கள் 


60-69 70-79 80-89 90-99 


மாணவர்கள் 


67 


45 


40 


14 


இதற்குக் கூட்டுச் சராசரி , இடைநிலை , முகடு ஆகியன 
கணக்கிடுக . இவைகளுக்கிடையேயுள்ள நடைமுறை 
உறவின் பயன்பற்றிப் பரவலின் தன்மைக்கு ஆய்வுக் 
கருத்துத் தருக . 

( அ.ப. ) 


கீழ்க்காணும் புள்ளிவிவரத்தை உற்று நோக்குக . 
எது , மற்றதனைவிடச் சிறந்த 

விளையாட்டுக் குழு 
என்பதனைக் கூறுக . காரணம் தருக . 


சராசரிகள் 


87 


உள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் 


விளையாட்டுக் விளையாடிய பெற்ற கோல் சராசரி 

குழு போட்டிகள் ஸ்கோர்கள் 


X 


17 


56 


3.29 


Y 


19 


64 


3.55 


வெளியூர் விளையாட்டு மைதானத்தில் 


விளையாட்டுக் விளையாடிய பெற்ற கோல் சராசரி 

குழு போட்டிகள் ஸ்கோர்கள் 


26 


43 


1.15 


Y 


43 


53 


1.26 


23 . 


( செ.ப. ) 
வாய்விடை ஒவ்வொன்றுக்கும் மீப்பெரு 

! மதிப் 
பெண்ணாக 25 - ம் , எழுத்து விடை ஒவ்வொன்றுக்கும் 
மீப்பெரு மதிப்பெண்ணாக 75 - ம் கொண்ட A , B , C 
ஆகிய மூன்று பாடங்களில் ஒரு மாணவர் தேர்விற்குத் 
தோன்றினார் . வாய்விடைகளில் முறையே 15 , 11 , 19 
மதிப்பெண்களும் , எழுத்து விடைகளில் முறையே 55 , 
32 , 28 மதிப்பெண்களும் பெற்றார் . ஒரு பாடத்தினில் 
எழுத்து விடை மதிப்பெண்ணில் வாய்விடை மதிப் 
பானது பெறும் சதவீதத்தைத் திறனாகக்கொண்டு , 
எழுத்து விடைமூலம் பெற்ற மதிப்பெண்களுக்குத் திறன் 
கூட்டுச் சராசரி கணக்கிடுக : 

( ப.ப. ) 


5. பரவுகை அளவைகள் 


சேகரிக்கப்பட்ட புள்ளிவிவரம் , எந்த அளவில் பரவிச் சிதறிக் 
கிடக்கின்றது என அறிந்தால் , அப் புள்ளிவிவரத்தின் பிற 
தன்மைகளை அறியவும் , வேறொரு புள்ளிவிவரத்தோடு ஒப்பிட்டுப் 
பார்க்கவும் ஏதுவாகும் . ஒரே கூட்டுச் சராசரியுடைய இரு புள்ளி 
விவரக் குழுக்கள் எல்லா அம்சங்களிலும் குண இயல்புகளிலும் 
ஒத்த தன்மையானதெனக் கூறமுடியாது ; புள்ளிவிவரங்கள் வேறு 
பட்ட தன்மையில் சிதறிப்பரந்து கிடக்கலாம் . புள்ளிவிவரங்களின் 
அத்தகு சிதறலைச் சிதறல் அல்லது பரவுகை ( Dispersion ) 
எனக் கூறுகிறோம் . அத் தருணங்களில் ஒப்பிட்டுநோக்க , பரவுகை 
அளவைகள் ( Measures of Dispersion ) பெரிதும் பயன்படுகின்றன . 
அப் பரவுகை அளவைகள் வருமாறு : 

( 1 ) வீச்சு ( Range ) ; 
( 2 ) கால்மான விலக்கம் ( Quartile Deviation ) ; 
( 3 ) கூட்டுச் சராசரி விலக்கம் ( Mean Deviation ) ; 
( 4 ) 

திட்டவிலக்கம் அல்லது தரவிலக்கம் ( Standard 
Deviation ). 


ஒரு பரவலிலுள்ள மிகப் பெரிய மிகச் சிறிய மதிப்புகளின் 
வேறுபாடே வீச்சாகும் . 


ஒரு குழுவிலுள்ள நபர்களின் ஆண்டு வருவாய்களில் மிகப் 
பெரியது ரூ . 8,500 ; மிகச் சிறியது ரூ . 5,000 எனில் , அக் 
குழுவின் வீச்சு ரூ . 3,500 ஆகும் . 


கால்மான விலக்கம் 


ஒரு வெற்று எண் குழுவின் மொத்த அலைவெண் N என்க . 
ஓர் எண்ணில் / என்பது முழுஎண் பகுதியையும் , F என்பது 
தகுபின்னப் பகுதியையும் காட்டுகிறது 

எனக்கொள்க . 
வெற்றெண் குழுவொன்றினை , ஏறு வரிசையில் அமைத்தால் , 


பரவுகை அளவைகள் 


N 

= 1 + F என அமையுமாயின் , 1 + 1 - வது மதிப்பே முதல் 
4 

N 
கால்மானம் ( First Quartile ) Q , ஆகும் ; 

4 ) 

= 1 - ஆக அமைந் 
தால் , 1 - ஆவது , 1 + 1 - வது மதிப்புகளின் கூட்டுச் சராசரியே .. 

3N 
எனக் கொள்ளவேண்டும் . இதுபோன்றே , = 1+ F அல்லது 

4 
-என்பதற்கேற்ப மூன்றாம் கால்மானம் Q.- ஐ I + 1 - வது அல்லது 
1 , I + 1 - வது மதிப்புகளின் கூட்டுச் சராசரியாகக் கொள்ள 
வேண்டும் . 


N 
ஓர் அலைவுப் பரவலில் ஐக் குவிவு அலைவெண்ணாகக் 

4 
கொண்ட மதிப்பே , அப் பரவலின் முதல் கால்மானம் Q , ஆகும் . 
3N 

ஐக் குவிவு அலைவெண்ணாகக் கொண்ட மதிப்பு மூன்றாம் கால் 
4 
மானம் Q , ஆகும் . 
Q. - . 
என்பது 

கால்மான விலக்கமாகக் கொள்ளப் 
2 
படுகிறது . 

N 
ஓர் அலைவுப் பரவலில் ஐக் குவிவு அலைவெண்ணாகக் 

4 
கொண்ட பிரிவினை முதல் கால்மானப் பிரிவு என அழைக்கிறோம் ; 

3N 
இதுபோன்றே ஐக் குவிவு அலைவெண்ணாகக் கொண்ட பிரிவினை 

4 
மூன்றாம் கால்மானப்பிரிவு என அழைக்கிறோம் . முதல் கால் 
மானப்பிரிவிற்கு முந்திய குவிவு அலைவெண் m என்க ; முதல் 
கால்மான மெய்ப்பிரிவின் கீழ் எல்லை 1 என்க ; முதல் கால்மானப் 
பிரிவின் அலைவெண் | என்க . பிரிவின் தூரம் C யெனில் , 

N 

m 
4, = 1 + 


f 


மூன்றாம் கால்மானப் பிரிவிற்கு முந்திய குவிவு அலைவெண் 
111 என்க ; மூன்றாம் கால்மான மெய்ப்பிரிவின் கீழ்எல்லை 1 என்க ; 

பிரிவின் 
மூன்றாம் கால்மானப் பிரிவின் அலைவெண் f என்க . 
தூரம் ( யெனில் , 

3N 

4 
Q. 31+ 

f 


வணிகப் புள்ளியியல் + 


2. - 21 என்பதே அப் பரவலுக்குரிய கால்மான 


விலக்க : 


மாகும் . 


குறிப்பு 
N 

3N 
மேலே கண்ட வாதத்தில் 

தருவது கால்மானம் ; 
4 

4 

IN 
தருவது மூன்றாம் கால்மானம் . இதுபோன்றே 

றே , 

தருவது -ஆவது 

10 

IN 
பத்துமானம் ( Decile) ; 

தருவது 
100 

r- ஆவது நூற்றுமானம் 
( Percentile ) ஆகும் . எடுத்துக்காட்டாக ஒரு வெற்று எண் குழுவில் 

9N 
9 - வது பத்துமானம் காணவேண்டுமென்றால் , அது 

10 
என்பதில் F- ஆனது 0 அல்லது ஒரு தகு பின்னமாக அமைவதற் 
கேற்ப , I- ஆவது மதிப்பாக , 1 , 1 + 1 - ஆவது மதிப்புக்களின் கூட்டுச் 
சராசரியாக அமையும் . ஓர் அலைவுப் பரவலில் அதனைக் காண 

9N 
9 

10 
Q 

என்ற சூத்திரம் ஆகும் . இச் 
10 

f 
சூத்திரத்தில் எழுத்துக்கள் எதனைப் பிரதிபலிக்கின்றன என்பதை 
மாணவர் எளிதில் அறியலாம் . இதுபோன்றே நூற்றுமானத்திற் 
குரிய சூத்திரங்களை மாணவரே எழுதிக்கொள்ளலாம் . 


- m ) - 


- 


= 1 + 


எடுத்துக்காட்டு 

19 தொழிலாளர்களின் மாதவருமானம் வருமாறு : 
60 , 75 , 68 , 74 , 92 , 90 , 70 , 57 , 64 , 84 , 76 , 
86 , 94 , 98 , 100 , 95 , 87 , 97 , 88 


ஏறு வரிசையில் அமைத்தால் , 


57 , 


60 , 


64 , 


68 , 


70 , 


74 , 


75 , 


76 . 


84 


86 , 


87 , 


88 , 


90 , 


92 , 


94 , 


95 , 


97 . 


98 


100 


Q = 5 - ஆவது மதிப்பு 


= 70 


Q. : 15 - ஆவது மதிப்பு 


= 94 . 


பரவுகை அளவைகள் 


Q. - . 
கால்மான விலக்கம் = 

2 
94-70 

2 
= 12 . 


எடுத்துக்காட்டு 

கீழ்க்கண்ட அலைவுப் பரவலில் 1,000 மனிதர்களின் வயது 
காட்டப்பட்டுள்ளது . அதனது கால்மான விலக்கத்தினைக் 
கணக்கிடுக . 


வயது 


20-25 25-30 30-35 35-40 40-45 45-50 50-55 


எண் 
ணிக்கை 33 


112 


152 


154 


136 


118 


96 


வயது 


55-60 60-65 65-70 70-75 75-80 80-85 


எண் 
ணிக்கை 74 


54 


37 


21 


4 


f 


cf 


20-25 
25-30 
30-35 
35--40 
40-45 
45-50 
50-55 
* 55-60 
80-65 
65-70 
70-75 
75-80 
80-85 


33 
112 
152 
154 
136 
118 
96 
74 


33 
145 
297 +0 . 
451 
587 
705 
801 – 4 
875 
929 
966 
987 

996 
1,000 


37 
21 
9 


வணிகப் புள்ளியியல் 


192 


1,000 


N 
4 


= 250 ; 


3N 

4 ) 


= 750 


II 


N 
4 


4 , = 1 + 


f 


30 + 


- 


( 250 145 ) 

152 


33.5 


111 


Q , = 1 + 


3N 
4 . 

f 
( 750 - 705 ) " 

96 


= 50 + 


- 


52.3 


கால்மான விலக்கம் 

Qs - Q. 

2 


52.3 


33.5 


- 


2 


9.4 . 


" கூட்டுச் சராசரி விலக்கம் 

ஏதாவது ஒரு சராசரியிலிருந்து தனி அம்சங்களின் எண் 
அளவை விலக்கங்களின் கூட்டுச் சராசரியே கூட்டுச் சராசரி விலக்க 
மாகும் . 

வழக்கமாகக் கூட்டுச் சராசரியிலிருந்து சிலசமயங்களி 
லும் , இடைநிலையிலிருந்து சிலசமயங்களிலும் தனி அம்சங்களின் 
எண் அளவை விலக்கங்களைக் காண்கிறோம் . எனவே , வெற்றுஎண் 

>2 / x - 

- AI 
கூட்டங்களுக்குக் கூட்டுச் சராசரி விலக்கம் காண , 

N 
என்பதனைச் சூத்திரமாகக்கொள்ளலாம் ; இங்கு A அவ்வெண் 
கூட்டத்தின் சராசரி ( கூட்டுச் சராசரி அல்லது இடைநிலை ஆகும் . 


r fr | xr - A | 
ஓர் அலைவுப்பரவலில் , கூட்டுச் சராசரி விலக்கம் 

A 
ஆகும் . ஆனால் , இந்தச் சூத்திரத்தினை அப்படியே பயன் 
படுத்தாமல் , வசதியான ஏற்றதொரு மூலஅளவையை ( Origin ) 
எடுத்துக் கொண்டு கூட்டுச் சராசரி காண்பதுபோல இவைகளையும் 
கணக்கிட இயலும் . 


A- ஆனது xr ; xr + | என்பனவற்றிற்கு இடையில் அமைந்தால் , 
--x ; - x + 1 என்ற பிரிவிற்குள் அமைந்த வசதியான ஒரு மதிப்பு 
-வை.மூலமதிப்பாகக் கொள்ளவேண்டும் . 


பரவுகை அளவைகள் 


எதிர்மறை ( அல்லது குறை ) விலக்கங்களின் கூடுதல் 


= r f ( x ; - A ) 


T 


= r f (x; 


a + a - A ) 


r 


= = f ( x - a ) + ( a 


5 (x 


i = 1 


i = 1 


நேர்மறை ( அல்லது மிகை ) விலக்கங்களின் கூடுதல் 


n 


r f ( x ; - A ) 

: 


i = r + 1 


A f ( x ; - & + & - A ) 


i = r - 1 


n 


L f ( x ; - a ) + (a - 4 ) ! f 

- 


i = r + 1 


விலக்கங்களின் எண் அளவைக் கூடுதல் 

E f | x ; - a | + z fi | x ; - a | - ( a - A ) 


i = r + 1 


i = r + 1 


£ fit + ( a - A ) E F 

+ ) { - } 


* 11 0 - - 


Lf | xj - a | - ( a - A ) 


n 


L f | xj | a | - ( a - A ) ( N , - N.) 


irl 


D ( என்க ) 
இங்கு N , = முதல் r அலைவெண்களின் கூடுதல் 
N , = மிஞ்சிய அலைவெண்களின் கூடுதல் 

D 
ஃ கூட்டுச் சராசரி விலக்கமாளம் = 

N 


ஒரு வெற்றுஎண் கூட்டத்தில் , இடைநிலையிலிருந்து கண்ட 
எண் அளவை 

விலக்கங்களின் கூடுதல் மீச்சிறியதாகும் என 


வணிகப் புள்ளியியல் 


94 


ஏற்கனவே கண்டுள்ளோம் . எனவே , கூட்டுச் சராசரி விலக்க 
மானது , இடைநிலையிலிருந்து கணக்கிடும்போது மீச்சிறியதாக 
அமையுமென்பது பெறப்படும் . ஆனால் , இத்தேற்றம் ஒரு 
தொடர்ச்சியற்ற மாறிப் பரவலுக்குப் பொருந்தாது . 


எடுத்துக்காட்டு 

1,000 பேர்களின் வயதுப் பரவலுக்குரிய கூட்டுச் சராசரி 
- விலக்கமானங்களைக் கணக்கிடுக . 


d . 


fr dy 


cfo 


20-25 


33 | 


-3 


-99 


25-30 


112 


--224 


145 


30-35 


152 


-152 


297 


35-40 


154 


0 


0 


451 


40-45 


136 


1 


136 


587 AM 
795 


45-50 


118 


2 


236 


50-557 


96 


3 


288 


801 


55-60 


296 ) 


875 


60-65 


5 


270 


929 


65-70 


37 ) 


6 


222 


966 


70-75 


21 


7 


147 


987 


75-80 


9 


8 | 


72 


996 


80-85 


4 


9 


36 


1000 


மொத்தம் 


1,000 


1,228 


* = 37.5 + 


= 43.64 


1,228 x 5 

1.000 
(500 - 451 ) 

136 


இடைநிலை - 


40 + 


= 41.8 


பரவுகை அளவைகள் 


95 


X 


fr 


| dr | 


fr | dr |1 


4 


3 


2 


1 


0 


1 


20-25 
25-30 
30-35 
35-40 
40-45 
45-50 
50-55 
55-60 
50-65 
65-70 
70-75 
75-80 
80-85 


33 
112 
152 -N , 
154 
136 
118 
96 
72 
54 
37 
21 
9 
4 


2 


132 
336 
304 
154 

0 
118 
192 
222 
216 
185 
126 
63 
32 


3 


4 


5 


6 


7 


8 


மொத்தம் 


1,000 


2,080 


Na 


NI = 587 : 

- 413 . 
கூட்டுச் சராசரி விலக்கமானம் ( கூட்டுச் சராசரியிலிருந்து ) 
( 2,080x5 ) - (42.5 - 43.64 ) (587 - 413 ) 

1,000 
= 10.598 
இடைநிலை = 41.8 


இதுவும் 40-45 என்ற பிரிவில் இருப்பதால் , a = 42.5 
என எடுத்துக்கொண்டு கணக்கிடவேண்டும் . 


கூட்டுச் சராசரி விலக்கம் (இடைநிலையிலிருந்து ) 
( 2,080x5 ) - ( 42.5-41.8 ) (587 - 413 ) 

1,000 
= 10.278 . 


திட்ட விலக்கம் 

ஏதாவது ஒரு சராசரியிலிருந்து தனிமதிப்புகளின் விலக்கங் 
களில் சில நேர்மறையாகவும் , பிற எதிர்மறையாகவும் இருக்கும் . 
அவைகளை எண் அளவில் மட்டும் எடுக்கும்போது , பரவுகை 


வணிகப் புள்ளியியல் 


96 


மதிப்பு ஒரே அளவில் பாதிக்கப்படுகிறது . இதனை நீக்கிப் பரவுகை 
யளவையினைக் கணக்கியல் துல்லியமாகப் பெறமுடியும் . நேர் , 
எதிர்மறை என்ற அடையாளங்களை நீக்குவதற்காக விலக்கங்களை 
வர்க்கப்படுத்திக் கூட்டி மொத்த அலைவெண்ணால் வகுத்து ,.. 
இறுதியில் வர்க்கமூலப்படுத்திப் பெறப்படுவதைப் பரவுகை அளவை 
யாகக் கொள்ளலாம் . கணக்கியல்படியும் , பிற பரவுகை அளவை 
களின் இயல்புப்படியும் , இதுவே மிகச் சிறந்த அளவையாகும் . 
இதனை வர்க்கமூலச் சராசரி வர்க்கவிலக்கம் எனக் கூறுகிறோம் . 
கூட்டுச் சராசரியிலிருந்து விலக்கங்களைக்கண்டு வர்க்கப்படுத்திக் 
கூட்டி , மொத்த அலைவெண்ணால் வகுத்து வர்க்கமூலம் கண்டால் , 
அதனைத் திட்டவிலக்கம் அல்லது தரவிலக்கம் எனக்கூறுகிறோம் 
முன்னதை S என்ற குறியாலும் , பின்னதை ர என்ற குறியாலும் 
எழுதுவது மரபாகும் . எனவே , 

yf ( x - A ) 

N 


S 


V / 
V 


yfr ( xr - x ) 


ச 


N 


d = x - A எனில் s2 = ர + d என நிறுவுதல் 

x - A = ( xr - T ) + ( x - A ) 
ஃ ( x - A ) = (x - x ) + ( r - A) + 2 ( xr- X ) ( x - A ) 
ஃ = f ( xr - A ) = z fr ( xr- x ) + ( x- A ) zft + 

2 ( 3- A ) A f ( x - ) 
ஆனால் 2 fr (x ; - x) = 0 ( கூட்டுச் சராசரியின் முதல் 

சிறப்பியல்புப்படி ) 
z fr (x - A ) = z f ( x ; - x ) + N d 
Ljr ( x - A ) Afr ( x - 1 ) 
N 

N 
( அ -து) s " = ? + d 


* 


+ da 


குறிப்பு 
ஏ = s ? - d 

எனவே , திட்டவிலக்கம்தான் மற்றைய 
வர்க்கமூலச் சராசரி வர்க்கவிலக்கங்களைவிடச் சிறியது என்பது 
தெளிவு . 


எடுத்துக்காட்டு 

1,000 பேர் வயதுப் பரவலுக்குரிய திட்டவிலக்கத்தினைக் 
கணக்கிடுக . 


பரவுகை அளவைகள் 


fi 


d . 


fr de 


fr de 


-3 


99 


? 


--1 


1 ) 


20-25 
25-30 
30-35 
35-40 
40-45 
45-50 
50-55 
55-60 
60-65 
65-70 
70-75 
75-80 
80-85 


33 
112 
152 
154 
136 
118 
96 
74 


1 


297 
448 
152 

0 
136 
472 

864 
1,184 
1,350 
1,332 
1,008 

576 


3 


-152 

0 
136 
236 
288 
296 
270 
222 
144 

72 
36 


4 
5 


37 
21 

9 
4 


6 
7 
8 


9 


மொத்தம் 


1,000 


1,228 


8,143 


- ( -) - ) } 


X 52 


L f d . 

z fr dy | 
NN 

N 
8,143 

1,228 
1,000 

1,000 
( 81,43,000 - 15,07,984 ) 

X 51 
1,0002 
66,35,016 x 52 
1,0002 

5 . 
66,35,016 x 

1,000 
= 12.875 . 


✓V 


குறிப்பு 

ஒரு வெற்றுஎண் கூட்டத்திற்குத் திட்டவிலக்கம் காண 
fr -1 எனக்கொள்க . 


பரவற்படி 

ஏ வை இணைமாறுபாடு அல்லது பரவற்படி ( Variance ) என 
அழைக்கின்றோம் ; புள்ளியியலின் மேற்படிப்பிலும் பல்வகை 
ஆய்வுகளில் இது மிகப் பயன்படுகிற 
வணி -7 


- 


98 


வணிகப் புள்ளியியல் 


நிகழ்பிழை 

0.6745 --வினை நிகழ்பிழை ( Probable Error) என அழைக் 
கின்றோம் . ஒரு மாதிரிப் பரவலின் திட்ட விலக்கத்திற்குத் 
திட்டப்பிழை (Standard Error ) எனப் பெயருமுண்டு . நிகழ் 
பிழைக்கும் திட்டப்பிழைக்குமுள்ள வேறுபாட்டினை மாணவர் 
நன்கு அறிய வேண்டும் . 


திட்ட விலக்கம் , கூட்டுச் சராசரி விலக்கத்தைவிடப் பெரியது 
yur at zar 

கணக்கியல்படி , 
N 

N N 

Edo 
( அ - து ) 
N 

N 
ஃ ஒரு வெற்றுஎண் குழுவில் 

ஏ " > ( சராசரி விலக்கம் ) 
. திட்ட விலக்கம் > கூட்டுச் சராசரி விடக்கம் 


திட்ட விலக்கம் , கூட்டுச் சராசரி விலக்கம் , கால்மாள விலக்கம் 
சமச்சீராக அல்லது ஏறத்தாழ சமச்சீராக அமைந்த ஒரு 

4 ) 
பரவலில் கூட்டுச் சராசரி விலக்கம் = திட்டவிலக்கம் . கால்மான 

5 


விலக்கம் - திட்டவிலக்கம் . மேற்கண்ட உறவுகள் , கணக்கியல் 

3 
வாயிலாக அல்லது நடைமுறையில் கண்ட சூத்திரங்களாரும் . 


; 


பல்வேறு குழுக்களின் திட்ட விலக்கம் 

11. அம்சங்கள் அடங்கிய ஒரு குழுவின் கூட்டுச் சராசரி 
திட்டவிலக்கம் ஏ , என்க .. 1 , அம்சங்கள் அடங்கிய ஒரு குழுவின் 
கூட்டுச் சராசரி , ; திட்டவிலக்கம் ஏ , என்க . எனில் , அவ் 
விரண்டும் இணைந்த பெரிய குழுவின் திட்டவிலக்கம் ஏ - வை . 

N = n , r, + , ர , + nd , + uy el, 
என்பது தருகிறது . இங்கு i 

N = 1 , + 11 ,; d , 
d , = x , - x ; x = இணைந்த குழுவின் கூட்டுச் சராசரி 


* 


3 ; 


நிறுவுதல் : 


N 
Na * = 2 ( x - x ) = ZY - T ) + 2 ( ir - x ) 

11 உறுப்புகள் , உறுப்புகள் 

(( இங்கு N = 1 , + n ) 


பரவகை அளவைவைகள் 


99 


2 


மேலும் s = 0 . + d , = n , st + ns , 

( :: ஒவ்வொரு பிரிவிலும் 

T ஏதாவதொரு 
விருப்பு ஆதியாகக் 

கொள்ளப்படுகிறது ) 
S , = 7 , + d , 
ஃ 11 , s , + ns, = n 7 , + 1, 7, + n , d, + ny d , 

( அ - து ) Na = 1 , 7 , + hi , o, + n, d, + nd,? 


9 


2 


குறிப்பு 

இதனை இரண்டிற்கு மேற்பட்ட குழுக்களுக்கும் விரிவு 
படுத்தலாம் . 


N = 11 , ( ஏ + d ) + II, (5 , + d , ) + 11 , ( ஏ 2 - 3 ) 


+ 


எடுத்துக்காட்டு 

அன்று டாக்டர்கள் மூன்று குழுவினரைப் பரிசோதனை 
செய்து கண்ட பருமன் விவரம் வருமாறு : 


டாக்டர்கள் குழுவின் 

எண்ணிக்கை 


கூட்டுச் 
சராசரி 
( பவுண்டில் ) 


திட்டவிலக்கம் 
( பவுண்டில் ) 


A 


50 


113 


6 


B 


60 


120 


7 


C 


90 


115 


8 


மூன்றும் இணைந்த பெரிய குழுவின் கூட்டுச் சராசரியையும் , 
திட்டவிலக்கத்தையும் காண்க . 

(( செ.ப. ) 


இங்கு , 


* 


113 ; 3 , 


120 ; x, = 115 

90 


50 ; n , = 


60 ; 


7 ; . 


7 ; 


வணிகப் புள்ளியியல் 


100 


3 


( 50x113 ) + ( 60x 120 ) + ( 90X 115 ) 

116 
50 + 60 ) + 90 
113-116 

3 
d , = i . - 1 = 120 - 116 = 
d , 

Xy - 8 115-116 - 1 
Ng* = g + 2 , 3 * + 0 , 0 , + + n d 

2 + 11 , d , + hdl . + l } , d .2 
= 11 ( +43) + /1 , (3 , + d , ) + n . ( ஏ , + d , ) 

50 ( 36 + 9 ) + 60 ( 49--16) + 90 ( 64 + 1 ) 
= 12,000 
12,000 

60 
200 


= 


- 


= 


ஃ = 7.7. 


செப்பர்டின் திருத்தம் 

கூட்டுச் சராசரியையும் திட்டவிலக்கத்தையும் காணும் 
போது ஓர் அலைவுப்பரவலில் ஒவ்வொரு பிரிவிலும் அடங்கியுள்ள 
அம்சங்கள் , அப் பிரிவின் மையப்புள்ளி எந்த அளவினைக் ( அலை 
வெண்ணை ) கொண்டிருக்கிறதோ அதே அளவைக் கொண்டிருப் 
பதாக வைத்துக்கொள்கிறோம் . இந்த அனுமானத்தில் சிறிது 
விலக்கம் ஏற்படுவதுமுண்டு . கூட்டுச் சராசரிக்கு மேலும் கீழும் 
தனி அம்சங்கள் சமமாகப் பிரிந்து கிடந்தால் , இந்த விலக்கங்கள் 
ஒன்றுக்கொன்று சரிசெய்துகொண்டு , நிகர நிலையில் குறிப்பிடத் 
தக்க பிழையில்லாமல் போய்விடுகிறது . ஆனால் , திட்டவிலக்கம் 
கணக்கிடுகையில் , விலக்கங்களின் வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளு 
கிறோமாகையால் , இப் பிழை மிகையாக விரிவதற்கு ஏதுவாகிறது . 
அப்பிழை -ஆக இருக்குமெனக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ; 

12 
c என்பது பிரிவின் தூரமாகும் . எனவே , கணக்கிடப்பட்ட 


பரவற்படியிலிருந்து 

- ஐக் கழிக்கப் பெறப்படுவதுதான் பிழைத் 

12 
திருத்தப்பட்ட பரவற்படியாகும் . 


மொத்த அலைவெண் 1,000 - க்கு மேற்படுகின்ற நிலையில் 
அல்லது 20 - க்குட்பட்ட பிரிவுகள் அமைந்த அலைவுப் பரவலிலும் , 
மேலும் மணிவடிவ அல்லது சிறிய நிலையில் அசமநிலையுடைய 
சமச்சீர் பரவலிலும் , இந்தப் பிழைத் திருத்தத்தினை மேற்கொள்ள 
வேண்டும் என்பது இங்குக் குறிப்பிடத்தக்கது . 


பரவுகை அளவைகள் 


101 


பரவுகை இணை அளவைகள் 


இருவித அலைவுப் பரவல்கள் வெவ்வேறு மூலஅளவைகளைக் 
கொண்டதாக இருக்கலாம் ; எடுத்துக்காட்டாக , மாணவர்களின் 
L: நமனைக் குறிக்கும் பரவல் ஒன்று , பிறிதொன்று மாணவர்கள் 
படிக்கும் நேரப் பரவலைக் காட்டுவதாகக்கொள்வோம் . இவைகளின் 
பரவுகை அளவைகள் முறையே கிலோ , மணி ஆகிய வெவ்வேறு 
சுல அளவைகளில் சொல்லப்படும் . பரவல்களைப் 

பரவுகை 
அளவைகளைக்கொண்டு அந்நிலையில் அப்படியே ஒப்பு நோக்க 
முடியாது . அப் பரவுகை அளவைகளை , அப் பரவல்களின் சராசரி 
களால் வகுத்தால் , மூலஅளவை விடுபட்டு , அளவை எண் வடிவத் 
தில் அமைய , ஒப்பிட்டு நோக்க மிக ஏதுவாக இருக்கும் . எனவே , 

பரவுகை அளவை 
அத்தகைய அளவை 

யாகும் . இதனைப் பரவுகை 

சராசரி 
இணை அளவை எனக் கூறுகிறோம் . 


இதனைப் பரவுகைக் கெழூ ( Coefficient of dispersion ) எனவும் 
அழைக்கின்றோம் . 


1 . 


கூட்டுச் சராசரி விலக்கம் 


இடைநிலை 


2 . 


கூட்டுச் சராசரி விலக்கம் 


கூட்டுச் சராசரி 


3 . 


கால்மான விலக்கம் 


இடைநிலை 
திட்டவிலக்கம் 


கூட்டுச் சராசரி 


-- 


T 


முதலியன அத்தகு பரவுகைக் கெழுக்களாகும் . இவைகளுள் 

திட்ட விலக்கம் 
மிகச் சிறப்பானது இறுதியாகக் கூறப்பட்ட 

கூட்டுச் சராசரி 
ஆகும் . இந்தக் குறிப்பிட்டக் கெழுவினை மாறு விகிதக் கெழு 
அல்லது மாற்றுக் கெழு ( Coefficient of Variation ) எனவும் 
அழைக்கின்றோம் . இதனைச் சதவீதத்தில் குறிப்பிடுவது புள்ளி 
யியல் மரபாகும் . இம் மாறுவிகிதக்கெழு ஒரு பரவலில் மதிப்பு 


102 


வணிகப் புள்ளியியல் 


களின் நிலைப்புத்தன்மையை ( Consistency ) அளக்கவும் பயன்படு 
கிறது . இரு பரவல்களில் எக்கெழு சிறியதோ , அதன் நிலைப்புத் 
தன்மை மற்றதனைவிட அதிகமாகும் . 


எடுத்துக்காட்டு 

இரு மாணவர்கள் A , B மொத்தம் 8 சோதனைகளில் ஒரே 
பாடத்தில் பெற்ற மதிப்பெண்கள் வருமாறு : 


66 


67 


68 


69 


71 


72 


B 


67 


68 


64 


68 


72 


70 


69 


= 68.9 


A , 3 ஆகியவர்களுள் யார் மிகத் திறமைசாலி ? யார் மிக 
நிலைப்புத் தன்மையுடையவர் ? 

551 
A- யின் கூட்டுச் சராசரி = 

8 

548 
B- யின் கூட்டுச் சராசரி = 

= 68.5 

8 
எனவே , மாணவர் A , B- யை விடத் திறமைசாலி . 


A : 


x : 


65 


66 


67 


68 


69 


71 


72 


-3 


- 


1 


0 


1 


3 


4 


d : 
d2 : 


9 


4 


1 


0 


1 


9 


16 


25. 


Lda = 65 


a " 


471 
64 


- [= -( ] = * -(3) 

✓ 


X 


471 
ஃ A- யின் மாறுவிகிதக் கெழு = 

64 
= 0.03983 


1 
68.9 


B : 


67 


68 


64 


68 


72 


70 


69 


70 


0 


- 


0 


2 


1 


d : 
d2 : 


1 


0 


16 


0 


16 


4 


1 


Id = 64 


பரவுகை அளவைகள் 


103 


* - ( A ) = 5 


ஃ B- யின் மாறுவிகிதக் கெழு = 5 

5 

= 2.073 

68.5 
ஃ A- தான் B- யைவிட நிலைப்புத்தன்மையுடையவர் : 


பல்வேறு பரவுகை அளவைகளின் இணை தராதரங்கள் 

மையப்போக்கின் அளவையானது சிறந்ததாக அமைய , 
நாம் கையாண்ட விதிமுறைகளையே , பரவுகை விதிமுறைகளாகக் 
கொள்ளலாம் . அதற்கேற்பப் பல்வேறு பரவுகை அளவைகளின் 
சீர்களையும் சிறுமைகளையும் காண்போம் . 


வீச்சு , ஒரு குத்துமதிப்பான விலக்க அளவையேயாகும் . 
கணக்கியல் ஆய்வுகளுக்கு இது பயன்படாது . புள்ளிவிவரங்கள் 
முழுவதும் கிடைக்கப்படாத நிலையில் இது பயன்படும் . மிகப் 
பெரிய சிறிய மதிப்புகளால் மட்டும் இது தீர்மானிக்கப்படுகிறது . 
இடையில் உள்ள மதிப்புகள் இதனைப் பாதிக்கமாட்டா . ஒரு 
மாதிரிக் குழுவிற்கும் மற்றொன்றிற்கும் இது மாறும் நிலையுடை 
யது ; நிலையற்றது . இதை ஒரு சிறந்த பரவுகை அளவையாகக் 
கொள்ளமுடியாது . 


கால்மான விலக்கமானது , முதல் கால்மானம் , மூன்றாம் 
கால்மானம் ஆகியவற்றைச் சார்ந்தது . அவைகளைக் கணக்கிட 
வரையறுக்கப்பட்ட கணக்கியல் சூத்திரங்கள் கிடையாதாகையால் 
இதற்கும் அத்தகைய சூத்திரம் கிடையாது எனக் கூறுகிறோம் . 
எனினும் , பரவுகைத் தன்மையைக் காட்டும் நல்லதோர் அளவை 
யாகும் . இதனை எளிதில் கணக்கிடமுடியும் . ஓகைவ் வரையி 
லிருந்தும் இதனை எளிதில் காணலாம் . சமச்சீர் தன்மையையும் , 
தட்டை அளவை ( Kurtosis ) யையும் 

இது பெரிதும் 
பயின்படுகிறது . 

எனினும் , கணக்கியல் ஆராய்ச்சி வழிமுறை 
களுக்கு இது பயன்படாது . இதனை நிலையானதோர் அளவையாகக் 
கருதலாம் . 


காண 


கூட்டுச் சராசரி விலக்கம் , வரையறுக்கப்பட்ட சூத்திர 
முடையதாகக் கொள்ளலாம் . எனினும் , இடைநிலையிலிருந்து 
கணக்கிடும்போது இதனை அவ்வாறு கருத முடியாது : ஏனெனில் , 
இடைநிலை காண அத்தகைய சூத்திரம் கிடையாது . இதைக் 
கணக்கிடக் கையாளும் வழிமுறைகள் எளிதானவை எனச் சொல்ல 


104 


வணிகப் புள்ளியியல் 


முடியாது . எல்லைப்புற மதிப்புகளால் இது பெரிதும் பாதிக்கப்பட 
மாட்டாது . 

திட்டவிலக்கத்தினைப்போல் அவ்வளவு உறுதியான 
நிலையுள்ளதாகவும் சொல்லமுடியாது . இது பொருளாதாரப் 
புள்ளியியலில் பெரிதும் பயன்படுகிறது . மற்றைய மதிப்புகளி 
லிருந்து பெரிதும் வேறுபடுகின்ற அம்சங்கள் பல இருக்கின்ற 
ஒரு பரவலில் இதுவே சிறந்ததொரு பரவுகை அளவையாகும் . 


திட்டவிலக்கத்தினைக் காணக் கணக்கியல்படி வரையறுக்கப் 
பட்ட சிறந்த சூத்திரம் உண்டு ; கணக்கிடுதலும் எளிதே . புள்ளியியல் 
ஆய்வுகளிலும் , மாதிரித் தேற்றங்களிலும் இது பெரிதும் பயன் 
படுகிறது . 

இது நிலையானது . கணக்கியல் வழித்துறைகளுக்கு 
உட்பட்டு நன்கு பயன்படுகிறது . பரவலில் எல்லா அம்சங்களின் 
அடிப்படையிலும் இது கணிக்கப்படுகிறது . எனவே , எல்லையில் 
அமைந்துள்ள பெரிய , சிறிய மதிப்புகள் இதனைப் பாதிக்கும் . 
இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட தழுக்களின் திட்ட 
விலக்கங்கள் தனித்தனியாகத் தெரியும்போது , அக் குழுக்களால் 

ணைந்த புதிய குழுவின் திட்டவிலக்கத்தினைக் காண்பது எளிதே . 
சமச்சீர் தன்மையையும் , தட்டைத் தன்மையையும் காண இது பயன் 
படுகிறது . இரண்டு புள்ளியியல் மாறிகளின் இடையுறவினையும் ,, 
இடையுறவுக் கோட்டினையும் 

பயன்படுகிறது . 
மையப்போக்கினை அளவிடக் கூட்டுச் சராசரி மிகச் சிறந்த கருவி 
யாவதுபோல் , பரவுகை அளவைகளில் திட்டவிலக்கமே தலை 
யானதாகும் . 


காண 


. 


1. சிதறல் என்றால் என்ன ? அதற்குரிய அளவைகள் 

யாவை ? அவ்வளவைகளின் நடைமுறைப் பயன்கள் 
யாவை ? 

( செ.ப :) 
2. சிதறல் பற்றிக் குறிப்பு வரைக . 

( செ ... ) 
3 . ஒரு சமயத்தில் இங்கிலாந்து நாட்டுப் பார்லிமென்டின் 

பிரபுக்கள் சபையில் இருந்தவர்களின் வயதுப்பரவல் 

வருமாறு : 
மைய ஆண்டுகள் ( x ) 25 35 

55 65 15 85 
அலைவெண் 

3 60 132 153 139 51 2 
கால்மானவிலக்கம் , கூட்டுச் சராசரி விலக்கங்கள் , திட்ட 
விலக்கம் , மாறுவிகிதக் கெழு ஆகியவற்றினைக் கணக் 
கிடுக . 

( செப:) 


பரவுகை அளவைகள் 


105 


4 . கீழ்க்காணும் பட்டியல் 1 முதல் 10 வரையில் பதிவு 

எண்களைக்கொண்ட பி.காம் . மாணவர்கள் 

தேர்வினில் பெற்ற மதிப்பெண்களாகும் : 
பதிவு எண் 1 2 3 4 5 6 7 8 | 9 10 
மதிப்பெண் 43 48 65 57 31 60 37 48 78 59 


திட்டவிலக்கத்தினைக் கணக்கிடுக . 


( செ.ப. ) 


5 . 


கீழ்க்காணும் பட்டியல் ஓர் இராச்சியத்தில் உள்ள 
800 தொழிற்சாலைகளில் ராண்டமாகத் தேர்ந்தெடுக் 
கப்பட்ட 40 பல்வேறு தொழிற்சாலைகளின் செலுத்தப் 
பட்ட மூலதன அளவுப்பரவலாகும் . 


1-50 


51-100 101-150 151-200 


13 


9 


0 


7 


செலுத்தப்பட்ட 
மூலதனம் 
( ஆயிரரூபாய்க் 
கணக்கில் ) 
தொழிற்சாலைகளின் 
எண்ணிக்கை 
செலுத்தப்பட்ட 
மூலதனம் 
( ஆயிரரூபாய்க் 
கணக்கில் ) 
தொழிற்சாலைகளின் 
எண்ணிக்கை 


201-250 


251-300 


301-350 


4 


( அ) 


அந்த இராச்சியத்தில் உள்ள எல்லாத் தொழிற் 
சாலை களின் செலுத்தப்பட்ட மூலதன மொத்தத் 
தைக் காண்க . 
40 தொழிற்சாலைகளின் செலுத்தப்பட்ட மூல 
தனத்தின் திட்டவிலக்கத்தைக் காண்க . ( செ ... ) 


6 . 


E 


ஒரு தேர்வினில் 

50 மாணவர்கள் பெறத்தகுந்த 
மதிப்பெண் 60 - ற்குப் பெற்ற மதிப்பெண்கள் எரு 
மாறு : 


31 


31 


38 


42 


13 
30 


20 
30 


30 
18 


9 


30 
36 
19 


2 


46 
30 


41 


96 


13 


44 


15 


7 


106 


வணிகப் புள்ளியியல் 


6 


22 


25 
39 
28 


12 
32 
17 


30 
21 
53 


24 
31 


31 
19 


15 
14 


42 


23 


20 
22 


21 


குழுவில் அமையும் அலைவுப்பரவல் 

ஒன்றை 
அமைக்க . அவ்வலைவுப்பரவலுக்கு ஒரு செவ்வகப்படம் 
வரைக . பெற்ற மதிப்பெண்களுக்குக் கூட்டுச் சராசரி , 
இடைநிலை , திட்டவிலக்கம் ஆகியவற்றைக் கணக் 
கிடுக . 

( செ.ப. ) 


7 . 


( அ ) வெவ்வேறு சிதறல் அளவைகளின் சீர்களையும் 

சிறுமைகளையும் விளக்குக . 
( ஆ ) தனியார் துறையில் பொறியியல் பட்டதாரி 

களின் கீழ்க்காணும் பரவலுக்குத் திட்டவிலக்கம் 
அல்லது கூட்டுச் சராசரி விலக்கம் கணக்கிடுக . 


வயது 


30 வரை 


31-35 


36-40 


41-45 


46-50 


வரம்பு - 
அலைவெண் 


6 


13 


20 


12 


51-55 


56-60 


வயது 
வரம்பு 1 
அலை வெண் 


61-65 


3 


0 


1 


( செ.ப. ) 


8 . 


கீழ்க்காணும் பரவலுக்குத் திட்டவிலக்கம் அல்லது 
கூட்டுச் சராசரி விலக்கம் காண்க : 


வயதுக்குழு : 


15-24 


25-34 


35-44 


55-64 


பார்த்த 
எண்ணிக்கை : 


4,000 16,000 28,000 33,000 28,000 

( செ.ப. ) 


திட்டவிலக்கமானது மீச்சிறு வர்க்க மூலக்கூட்டுச் சராசரி 
வர்க்கவிலக்கம் ( Root mean square deviation )) 
எனக்காட்டுக . 

ரேடியோ செயலாற்றும் ஒரு பொருள் உமிழ்ந்த 
துகள்களின் எண்ணிக்கைப் பரவல் கீழே தரப்பட் 


பரவுகை அளவைகள் 


10T 


டுள்ளது . ஏதாவதொரு சிதறல் அளவையினைக் கணக் 

கிடுக . 
உமிழ்ந்த 
துகள்களின் 

3-5 6-8 9-11 12-14 
எண்ணிக்கை 
அலைவெண் : 643 1,465 451 86 

2 
( செ.ப. ) 


10. கீழ்க்காணும் பட்டியலுக்குத் திட்டலிலக்கம் காண்க : 
வாராந்திரக் 
கூலி 

15 20 25 30 35 41 ) 45 
( பாயில் ) 
கூலியாள்களின் 
3 25 19 16 

6 
எண்ணிக்கை 

( செ.ப. ) 


11 . 


தகுந்த பிரிவின் தூரங்களை எடுத்துக்கொண்டு , கீழ்க் 
காணும் பரவலுக்கு முகட்டினையும் , முதல் , மூன்றாம் 
கால்மானங்களையும் காண்க . 


வருமானம் 

( ரூபாய் ) 30 - ற்கு கீழ் 31-40 41-50 51-60 61-70 71-80 81- ம் அதற்கு மேலும் 
நபர்கள் 69 167 207 65 58 24 

10 


. 


( செ.ப. ) 


12 . 


திட்டவிலக்கம் , கால்மான விலக்கம் ஆகியவற்றின் 
வரையறை இலக்கணங்கள் தருக . 

574 தொழிலாளர்களின் கீழ்க்காணும் மாதாந் 
திர வருமானத்திற்குரிய திட்டவிலக்கத்தைக் காண்க . 





35-39 


45-49 


50-54 


14 


60 


105 


138 


ரூபாய் : 
எண் 
ணிக்கை : 
ரூபாய் : 
எண் 
ணிக்கை : 


55-59 


60-64 


65-69 


70-74 


3 


129 


27 


16 


( செ.ப. , 


108 


வணிகப் புள்ளியியல் 


13 . 


கீழ்க்காணும் தொடரின் திட்டவிலக்கத்தினைக் காண்க : 
... மதிப்பெண் 

0 10 20 30 40 50 60 70 
களைவிட மிகுந்த 
மாணவர்களின் 
100 90 75 50 25 15 

0 
எண்ணிக்கை 

( செ.ப. ) 


இத } 


கீழ்க்காணும் பட்டியல் 100 உற்பத்திக் கூடங்களின் 
இலாப , நட்ட நிலைகளைத் தருகிறது . இலாபத்தின் 
சராசரியையும் , திட்டவிலக்கத்தையும் கணக்கிடுக : 


இலாபம் ( ரூபாயில் ) 


உற்பத்திக் கூடங்களின் 

எண்ணிக்கை 


8 
12 


30 
10 
5 


5,000 முதல் 6,000 வரை 
4,000 முதல் 5,000 வரை 
3,000 முதல் 4,000 வரை 
2,000 முதல் 3,000 வரை 
1,000 முதல் 2,000 வரை 

0 முதல் 1,000 வரை 
-1,000 முதல் 0 வரை 
--2,000 முதல் -1,000 வரை 
-3,000 முதல் -2,000 வரை 
-4,000 முதல் -3,000 வரை 


8 


( செ.ப. ) 


15 . 


கீழ்க்காணும் 10 அளவைகளுக்குத் 
காண்க : 


திட்டவிலக்கம் 


18 , 20 , 22 , 24 , 26 , 28 , 


30 , 32 , 34 , 36 

( செ.ப. ) 


16 . 


கீழ்க்காணும் 
கணக்கிடுக : 


பட்டியலுக்குக் கால்மான 


விலக்கம் 


8-12 12-16 16-20 20-24 24-28 28--32 


அளவு : 4-8 
அலை 


வெண் : 7 


11 


19 


3.0 


16 


13 


11 


அளவு : 32-36 
அலை 
வெண் : 7 


( செ.ப. ) 


பரவுகை அளவைகள் 


109 . 


17 . 


( அ ) சிதறல் அளவைகளில் சிறந்தது எது ? 
( ஆ ) சிதறலின் ஏற்றதோர் அளவையாக எந்தெந்தத் 

தருணங்களில் ( 1 ) வீச்சு ; ( 2 ) திட்டவிலக்கம் ; 
( 3 ) மாறுவிகிதக்கெழு ஆகியவற்றினைப் பயன் 

படுத்துவீர்கள் ? 
( இ ) கீழ்க்காணும் புள்ளிவிவரத்திற்குக் கால்மான 

விலக்கம் காண்க : 


வாராந் 
திரக்கூலி : 35-36 36-37 37-38 38-39 40-41 41-42 42-43 


கூலி 


யாள்கள் : 14 


20 


42 


54 


21 


8 


( அ.ப. ) 


18 . 


கீழ்க்காணும் புள்ளிவிவரத்திற்கு அரை 

கால்மான 
வீச்சினைக் ( கால்மான விலக்கம் ) கணக்கிடுக : 
பிரிவு : 0-10 10-20 20-30 30-40 40-50 


அலை 
வெண் : 


1 


28 


16 


7 


( ம.ப. ) 


19 . கீழ்க்காணும் பரவலுக்குத் திட்டவிலக்கத்தினையும் , 

கூட்டுச் சராசரியிலிருந்து கூட்டுச் சராசரி விலக்கத் 

தினையும் கணக்கிடுக . 
பிரிவு ( x ) 0-10 10-20 20-30 30-40 40-50 50-60 60-70 
அலை 
வெண் ( F ) 8 12 17 14 

9 7 

4 

( ம.ப. ) 
20 . கீழ்க்காணும் புள்ளிவிவரத்திற்குத் திட்டவிலக்கம் . 

கணக்கிடுக : 


வெப்பநிலை C - 40 


-30 


-20 


--10 


to 


to 


to 


to 


-30 


-20 


-10 


30 


நாட்கள் 10 

28 
வெப்பநிலை C o to 10 10 to 20 
நாட்கள் 65 

180 


20 to 30 


1 ) 


( சா.அச் . 


110 


வணிகப் புள்ளியியல் 


21 . 


ஒரு தேர்வினில் 100 மாணவாகள் பெற்ற மதிப்பெண் 
களுக்குத் திட்டவிலக்கம் கணக்கிடுக . 


மதிப் 
பெண்கள் : 0-10 10--20 20-30 


30-40 


40-50 


மாண 


வர்கள் : 


12 


21 


23 


34 


10 


( ம.ப. ) 


22 . 


40 , 50 அளவுகளைக்கொண்ட இரு கூறுகள் 53 - ஐ 

- 
ஒரே கூட்டுச் 

சராசரியாகக் கொண்டுள்ளன . 
அவைகளின் திட்டவிலக்கங்கள் முறையே 19 , 8 
-ஆகும் . 90 அளவாகக்கொண்ட... இணைந்து கூறின் 
திட்டவிலக்கத்தினைக் காண்க . 

( சா . அக் . ) 


23 . 


A , B என்ற இரு மாதிரிகளின் அளவைகள் வருமாறு : 


மாதிரி 


உருவ அளவு கூட்டுச் 
( Size ) 

சராசரி 


விலக்கம் 


AAL 


20 


44.8 


8.3 


B 


30 


47.3 


6.5 


A- யையும் , B- யையும் 

இணைத்துப் பெறப்படும் 
மாதிரியின் கூட்டுச் சராசரியினையும் , திட்டவிலக்கத் 
தினையும் கணக்கிடுக . 

( செ.ப. ) 


X , Y என்ற இரு டாக்டர்கள் ஒரே வயதினையுடைய 
இருவகைக் குழுவினைச் சார்ந்த மனிதர்களின் சிஸ் 
டாலிக் இரத்த அழுத்தத்தினைக் கண்டார்கள் . அவர்கள் 
முடிவுகள் வருமாறு : 


மனிதர்களின் 
எண்ணிக்கை 


சிஸ்டாலிக் சிஸ்டாலிக் 
இரத்த அழுத் இரத்த அழுத் 
தத்தின் கூட்டுச் தத்தின் திட்ட 
சராசரி 

விலக்கம் 


டாக்டர் 


X 


113 


159 எம்.எம் . 


22.4 எம்.எம் . 


டாக்டர் 


Y 


121 


149 எம்.எம் . 


20.0 எம்.எம் . 


111 


பரவுகை அளவைகள் 


. 


இருவகைக் குழுக்களும் இணைந்த புதிய குழுவின் 
கூட்டுச் சராசரியையும் திட்டவிலக்கத்தையும் கணக் 
கிடுக . 

( செ.ப . ) 


25 . 


27 இன்னிங் ஆட்டங்களில் பிராட்மென் , பான்ஸ் 
போர்டு ஆகிய இரு புகழ்பெற்ற கிரிக்கெட் ஆட்டக் 
காரர்களின் ஓட்ட எண்ணிக்கை வருமாறு : 


பிராட்மென் : 


244 , 


206 , 


160 , 


140 , 


132 


304 , 

94 , 
36 , 


80 , 


53 , 


62 , 
32 , 


149 , 
48 , 
25 , 


45 , 
23 , 


- 


35 , 
16 , 


28 , 
10 , 


18 , 


14 , 


6 , 


3 


டான்ஸ்போர்டு : 

281 , 266 , 229 , 181 , 125 , 
64 , 

52 , 
12 , 10 , 8 , 
3 , 0 , 

0 


93 , 
41 , 


83 , 
36 , 


72 
27 


58 , 


48 , 


46 , 


21 , 


7 , 


6 
, 


5 


இவ்விரு ஆட்டக்காரர்களில் மிகையான நிலைப்புத் 
தன்மையுடையவர் யாவர் ? 

( செ.ப . ) 


26 . 


ஒரே உற்பத்திச்சாலையில் A , B ஆகிய இரு தொழிற் 
கூடங்களில் தொழிலாளர்களுக்குத் தரப்பட்ட மாதாந் 
திர ஊதியத்தின் பகுப்பாய முடிவுகளைக் கீழ்க்காணும் 
பட்டியல் தருகிறது : 


தொழிற்கூடம் தொழிற்கூடம் 
A 

B 


586 


64 & 


ஊதியம் பெறுவோரின் 

எண்ணிக்கை 
மாதாந்திரச் சராசரி ஊதியம் 
ஊதியப் பரவற்படி 


ரூ .52.5 


ரூ . 47. 5 


100 


121 


A , B ஆகிய இவ்விரு கூடங்களில் எக்கூடம் 
அதிக மாதாந்திர ஊதியத்தினை வழங்குகிறது ? 


வணிகப் புள்ளியியல் 


112 


A அல்லது B- யின் எக் கூடத்தில் உற்பத்திச் 
சாலை ஊதியத்தில் அதிக மாறுபாடு 
( Variability ) காணப்படுகிறது ? ( செ.ப.) 


27 . 


X , Y ஆகிய இரு பங்குகளின் விலைகள் கீழே 
தரப்பட்டுள்ளன . மதிப்பினில் எது மிக நிலையான 
தன்மையையுடையதெனக் கூறுக : 


55 


X : 


54 


52 


53 


56 


58 


52 


51 


49 


Y : 


108 107 105 


105 


106 


104 


107 104 


101 


28 . 


( செ.ப. ) 
கீழ்க்காணும் தொடருக்கு மாறு விகிதக்கெழுவினைக் 
காண்க : 


வரவு 


வரவு 

நபர்களின் 

எண்ணிக்கை 
1,000 - ற்குமேல் 

0 
900 - ற்குமேல் 50 
800 - க்குமேல் 100 
700 - க்குமேல் 200 
600 - க்குமேல் 400 


500 - க்குமேல் 
400 - க்குமேல் 
300 - க்குமேல் 
200 - க்குமேல் 
100 - க்குமேல் 


நபர்களின் 
எண்ணிக்கை 

600 
700 
850 

900 
1,000 

( செ.ப. ) 


29 . 


ஓர் உற்பத்திக்கூடத்தில் இரு கிளைகளில் தரப்படும் 
கூலியினைக் கீழ்க்காணும் பட்டியல் தருகிறது . இரு கிளை 
களுக்கும் தனித்தனியாகக் கூட்டுச் சராசரியினையும் , 
திட்டவிலக்கத்தினையும் காண்க . 
( அ ) எந்தக் கிளை அதிகக் கூலி வழங்குகிறது ? 

சராசரிக் கூலியோடு பொருந்திய நிலையில் , 
எந்தக் கிளை 

அதிக 

மாறுபாட்டினைக் 
( Variability ) கொண்டது ? 


கிளை B- யின் .. 
வேலையாட்கள் 


கூலி 
( ரூபாயில் ) 
100-150 
150-200 
200-250 
250-300 
300-350 


கிளை A- யின் 
வேலையாட்கள் 

170 
210 
256 
208 
171 


65 
95 
159 
107 
84 


( செ.ப. ) 


11 


பரவுகை அபாவைகள் 


30 . 


ஓர் ஆண்டில் A , B ஆகிய இரு கம்பெனிகளில் மாதாந்திர 
இலாபங்களின் கூட்டுச் சராசரிகளும் , திட்டலிலக்கங் 
களும் கீழே தரப்பட்டுள்ளன . 


B 


கூட்டுச் சராசரி = 100 
தி . வி . 

25 


கட்டுச் சராசரி = 80 
தி.வி. 

= 15 


இலாபங்களின் அடிப்படையில் இவ்விரு கம்பெனிகளின் 
செயல்திறமையையும் ( efficiency ) , நிலைத் தன்மையை 
யும் { contistency ) பற்றி ஆய்வுரை வழங்குக . ( அ.ப. ) 


கூட்டுச் சராசரிவில்க்கத்தைப் பயன்படுத்தி , கீழ்க் 
காணும் தொடர்களில் எது மிகவும் மாறுந்தன்மை 
யுடையது எனக்கண்டு ஒப்பிடுக . 


B 


AAL 


B 


A 
48,224 
39,648 
26,249 
54,987 


2,962 
1,3-18 
8,648 
5 , 682 


47,624 
32,213 
72,642 
68,349 


4,222 
6,498 
9,981 
2 , 427 

( சா . அக் . ) 


32 . 


கீழே தரப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து , எத்தொடர் 
மிக மாறுந்தன்மையுடையது எனக் கூறுக . 


மாறி 
10-20 
20-30 
30-40 
40-50 
50-60 
60-70 


தொடர் A 

10 
18 
32 
40 
22 
18 


தொடர் B 

18 
22 
40 
32 
18 
10 
( சா . அக் . ) 


33 . 


10 ஆய்வுகளின் சராசரியும் திட்டவிலக்கமும் கணக் 
கிட்ட பின்னர் , ஓர் எழுதுதல் பிழைக் காணப்பட்டது . 
மாதி ? மதிப்புகளை எழுதும்போது , 326 என்பதற்குப் 
பதிலாக 236 

எழுதப்பட்டுவிட்டது . 
தவற்றுடன் காணப்பட்ட கூட்டுச் சராசரியும் திட்ட 
விலக்கமும் முறையே 260.1 ; 51.6 ஆகும் . 

எனில் , 
சரியான திட்டவிலக்கத்தினைக் காண்க . ( செ.ப. ) 


என 


வனம் 


-8 


6. பரவலின் மற்றைய அளவைகள் 


ஒரு வெற்றெண் கூட்டத்தின் அல்லது அலைவுப் பரவலின் 
தன்மையினைக்காண 

மையப்போக்களவைகளும் , விலக்களவை 
களும் பயன்படுவதாக இதுவரைக் கண்டோம் . இவற்றைத் தவிர , 
புள்ளியியல் மேற்படிப்பு ஆய்விற்கும் புள்ளிவிவரத்தன்மை ஆய் 
விற்கும் பயன்படுகிற வேறு அளவைகளும் உள . அவைகள் 
விலக்கப் பெருக்குத் தொகைகள் 

(Moments ), கோட்ட 
அளவைகள் ( Measures of Skewness ), தட்டை அளவை ( Kurtosis ), 
8 , 7 கெழுக்கள் ( 3 , 7 , Coefficients ) ஆகியனவாம் 

அவை பற்றி 
இவ் வத்தியாயத்தில் பார்ப்போம் . 


விலக்கப் பெருக்குத் தொகை 

பரவலின் முதலாவது , இரண்டாவது , மூன்றாவது 

..k . ஆவது முதலிய விலக்கப் பெருக்குத்தொகைகள் 
புள்ளியியலில் முக்கியப் பங்காற்றுகின்றன . ஓர் அலைவுப்பரவலில் 

1 
ஏதாவது ஒரு மூலப்புள்ளி A- யோடு இணைந்த Zf ( i - A ) - யை 

N 


= S , 


2 


k- ஆவது விலக்கப்பெருக்குத் தொகை அல்லது k படி பெருக்குத் 
தொகை ( k r moment about A ) என வரையறுக்கப்படுகிறது . 
இங்கு N = மொத்த அலைவெண் ; n = மொத்தப் பிரிவுகள் . 
இது என்ற 

எழுத்தால் குறிக்கப்படுகிறது . 
என்பது நோக்கத்தக்கது .. எனவே , வர்க்கமூலக் கூட்டுச் சராசரி 
விலக்கம்தான் , A- யோடு இணைந்த இரண்டாவது விலக்கப் 
பெருக்குத் தொகையாகும் . 

புள்ளியியலில் , பல தருணங்களில் 
A = x என எடுத்துக் கொள்வதுண்டு . அப்போது , கூட்டுச் 
சராசரியோடு இணைந்த விலக்கப் பெருக்குத் தொகை பெறப்படும் . 
கூட்டுச் சராசரியோடு இணைந்த k- ஆவது விலக்கப் பெருக்குத் 
தொகையினை - எனக் குறிப்பிடுகிறோம் . 


பரவலின் மற்றைய அவைகள் 


115 


n 


( அ - து ) - 


= 


1 
N 


Af ( x; - x ) 


D 


இங்கு ஏ = 


Fi 

(x -s) என்பதும் 
2 1 ( x ; - x ) = 0 


1 
N 


R 


- 


1 
N 


0 என்பதும் 


L 


உற்று நோக்கத்தக்கன . 


தேற்றம் 

ஓர் அலைவுப்பரவலில் 
+ k == * k - k c + k- d + kc, t k - x da + 

+ ( -1) kcrk- r da + 
இங்கு d 

i- A 


+ ( -1 } k dt 


- 


H 


- 


- 


-- 


நிறுவனம் 

1 

Y f (x - X ) 
N 
1 

Y f { (x ; - A ) - ( x - A ) } k 
N 
1 

L fi { ( Xi - A ) - (l } k 
N 
1 

L f { (x ; - A ) k - kc ( xi- A )k - 1 d + kc , ( xi - A } -1 d" 
N 

+ ... + ( -1 ) r k cr ( r - A ) k- r dr + ... + ( -1 ) k d * } 
rk - k c , r_i d + k c , k.a de + ... + ( -1 ) r k c #ardr 

+ + ( -1) d . 
இங்குக் கூட்டுச் சராசரியோடு இணைந்த k- ஆவது விலக்கப் 
பெருக்குத்தொகை , A என்ற மூலமதிப்போடு இணைந்த விலக்கப் 
பெருக்குத்தொகைகளால் கூறப்பட்டுள்ளது . 


= 


. 


. 


- 


1 


கிளைத் தேற்றங்கள் 
k 1 எனில் , 

11 - d = 0 { ( :: * = d) } 
= 2 எனில் , = , 

- 2 c #i d + da 
1- 2 da + da 

pal do 
{ ( அ - து ) ஏ = s - d * } 


வணிகப் புள்ளியியல் 


- 3 


எனில் , 





4 , = 1 - 3 ct, d + 3c , H I d > - d * 
= " s - 3 /t , d + 3 d * - d 

H ; – 3 , d + 2 de 


* = 4 


எனில் , 


11 


= + - 4 c rs d + 4 c , s , d 

- 4c , l d + d 
= - 4 #g d + 6 + - 4 d • + - d 
= * ! - 4 / s1 d + 6 + 1 cle - 3 d 


செப்பர்டின் திருத்தம் 

திட்டவிலக்கத்திற்குக் கூறிய காரணத்தின் அடிப்படை. யி 
லேயே விலக்கப் பெருக்குத்தொகைக்கும் செப்பர் டின் திருத்தம் 
மேற்கொள்ளப்படவேண்டும் . கூட்டுச் சராசரியில் பிழைகள் 
ஒன்றுக்கொன்று சரிசெய்து , நிகரில் திருத்தற்கிடமின்றி இருப்பது 
போல , ஒற்றைப்படை விலக்கப் பெருக்குத்தொகைகளுக்கும் அதே 
காரணத்திற்காகத் திருத்தத்திற்கு இடமில்லை . இரட்டைப்படை 
விலக்கப் பெருக்குத்தொகைகளுக்கு மட்டுமே செப்பர்டின் திருத் 
தம் மேற்கொள்ளப்படவேண்டும் . கணக்கிடப்பட்ட இரண்டாவது 
விலக்கப் பெருக்குத் தொகையிலிருந்து --ஐக் கழிக்கவேண்டும் . 

12 
( ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது ) கணக்கிடப்பட்ட நான்காவது 

7 
விலக்கப் பெருக்குத் தொகையிலிருந்து 

cs 
2 

240 
கழிக்கவேண்டும் ; இங்கு ( -பிரிவின் தூரமே . 


( 2 


) 


ஐக். 


விலக்கப் பெருக்குத்தொகைகளை மிகமிகத் துல்லியமாகக் 
கணக்கிட வேண்டிய தருணங்களில் மட்டும் மேற்கூறப்பட்ட திருத் 
தங்களை மேற்கொள்ளல் போதுமானதாகும் . 


கோட்ட அளவைகள் 


சில பரவல்களில் , அதன் மையமதிப்புகள் ஒரு பக்கம் 
மிகையாக விலகி அமைந்துகிடக்கும் . அவற்றின் வரைகள் 
சமச்சீரான நிலையில் அல்லது இயல்நிலையில் அமையா . எத்துணை 
அளவிற்குச் சமச்சீரற்ற தன்மையில் அமைந்துள்ளன எனக் 
காண்பது அவசியமாகும் . சமச்சீரற்ற தன்மை அதன் கோட்டம் 
( Skewness ) ஆகும் . அதனை அளக்கப் பயன்படுபவை கோட்ட 
அளவைகள் ஆகும் . சமச்சீராக உள்ள பரவலில் இந்த அளவை 
பூச்சியமாகும் . அங்கு , கூட்டுச் சராசரி , இடைநிலை , முகடு ஆகிய 


பரவலின் மற்றைய அளவைகள் 


117 


மூன்றும் ஒரே புள்ளியில் பொருந்தியிருக்குமென்பது தெளிவாகும் . 
சமச்சீரற்ற பரவல்களில் , இடைநிலையும் , கூட்டுச் சராசரியும் 
முகட்டிற்கு ஒரு பக்கத்தில் அல்லது இருமருங்கிலும் விலகி 
அமைந்து கிடக்கும் . எனவே , முகட்டிற்கும் கூட்டுச் சராசரிக்கு 
முள்ள தூரம் அல்லது முகட்டிற்கும் இடைநிலைக்குமுள்ள தூரம் 
கோட்ட அளவையாகப் பயன்படுகிறது . இரு 

பரவல்களை 
ஒப்பிடும் போது , அவைகள் வெவ்வேறு 

மூலஅளவைகளைக் 
கொண்டிருப்பதால் , இவ்வளவைகள் அம்மூல அளவைகளில் சொல் 
லப்படாது வெற்றெண்ணில் சொல்லப்படல்வேண்டும் . எனவே , 
அத்தகைய அளவைகளை அப் பரவலின் ஏதாவதொரு பரவுகை 
அளவையால் வகுத்துக்கொள்ளவேண்டும் . எனவே , 

கூட்டுச் சராசரி - முகடு 
கோட்ட அளவை 

திட்டவிலக்கம் 
இது பியர்லான் சூத்திரமாகும் . இதனையே 

3 ( கூட்டுச் சராசரி - இடைநிலை ) 


திட்டவிலக்கம் 
எனவும் கொள்ளலாம் . இதனைப் பியர்ஸான் கோட்டக் கெழு 
என அழைக்கின்றோம் . வேறொரு கோட்ட அளவையும் உண்டு . 
அதனைக் கால்மானக் கோட்டக் கெழு என அழைக்கின்றோம் . அது 

Q. | 2M 
s ஆகும் ; இங்கு 1 முதல் கால்மானம் ; 

; 
Q. மூன்றாம் கால்மானம் ; M இடைநிலை . இதனைத் தவிர , 
ஒற்றைப்படை விலக்கப் பெருக்குத்தொகை எதனையும் கோட்ட 


2 . 


- 


0 . 


* 


( - + ) 


அளவையாகப் பயன்படுத்தலாம் . 

என்பது மூன்றாம் 

ஏ 
விலக்கப் பெருக்குத்தொகையினைப் பயன்படுத்திக் 

கையாளப் 
படும் கோட்ட அளவையாகும் . இதனை as எனக் குறிப்பிடுவது 

VS. ( 3 , + 3 ) 
வழக்கமாகும் . 

என்பதும் கோட்ட அளவை 
2 (58 , - 63 , - 9 ) 
யாகப் பயன்படுத்தப்படுகிறது . இங்குக் குறிப்பிட்டுள்ள 1 , p , 
பற்றிப் பின்னர் விளக்குவோம் . 


தட்டை அளவை 

அலைவுப்பரவலின் வரை உச்சியின் வளைவுத் தன்மை எப்படி 
அமைகின்றதென அளக்கப்படுகிறது . அதுவும் புள்ளிவிவரத்தின் 


118 


வணிகப் புள்ளியியல் 


தன்மையை எடுத்துக்காட்டும் . 


இதற்குத் தட்டை அளவை 
4 

என்பது தட்டை 


L 


( Kutosis ) எனப் பெயராகும் . 


a | 


- 


அளவையாகப் பயன்படும் . 


கர் 


இயல் நிலை 

அல்லது சமச்சீர் பரவலில் ( Normal 
Distribution ) a = 3 - ஆகக் காணப்பட்டுள்ளது . எனவே , a < 3 
-ஆக அமைந்த வரையை மிகைத்தட்டை ( Platykurtic ) யுடைய 
தெனவும் , a , > 3 - ஆக அமைந்த வரையைக் குறைத்தட்டை 
( Leptokurtic ) யுடையதெனவும் கூறுகி 3 ம் . 


p , 7 கெழுக்கள் 

வேறு சில கெழுக்களும் அலைவுப்பரவலின் தன்மையைக் 
காணவும் , புள்ளியியலை ஆயவும் பயன்படுகின்றன . 

3 கெழுக்கள் இருவகை : 


3 


, 


3 . 


= 


21 


42 


ப கெழுக்களும் இருவகை : 

V. = + V 3 ; 2 , = 3 , - 3 


எடுத்துக்காட்டு 

கீழ்க்காணும் அலைவுப்பரவலில் கூட்டுச் சராசரியோடு இணைந்த 
2 , 3 , 4 -ஆவது விலக்கப் பெருக்குத்தொகைகளையும் , பியர்ஸான் 
கோட்டக் கெழுவினையும் , கால்மானக் கோட்டக்கெழுவினையாம் 
கணக்கிடுக . 


: 


3-6 


6-9 


9-12 


12-15 15-18 


மாறி 
அலைவெண் : 


4 


10 


15 


8 


5 


X 


d 


fd 


fda 


fdl 


fd 


4 


2 


- 


16 


1 


10 
15 


8 
-.10 

0 


10 
0 


-32 
--10 

0 
8 


64 
10 
0 


0 


9-12 
12--15 
15-18 


4 
14 
294 M 
3740 .. 
42 


00 


1 


8 


8 


+ 


8 
10 


5 


2 


20 


80 


மொத்தம் 42 


44 


6 ) 


162 


119 


பரவலின் மற்றைய அளவைகள் 


- 


Ã = 10.5 +0 

= 10.5 
( 21 - 14) 
M = 9 + 

= 10.4 
15 
( 10.5 

4) 
Q. = 6 + 

7.95 
10 

( 31.5 - 29) 
Qs = 12 + 

= 12.94 
8 
44 

0 32 9.44 

42 
/13 

+ 2 d 
6 

30 ( d = 0 ) 
42 


- 


1 


3d pa 


. 


-- 


= 3.86 


4d ! + 6de 1 34 
162 

X 34 
42 
= 312.43 

3 (கூ . சராசரி - இடைநிலை ) 
பியர்ஸான் கோட்டக்கெழு = 

திட்டவிலக்கம் 
3 ( 10.5 - 10.4 ) 

19.44 
= 0.098 . 


கால்மானக் கோட்டக்கெழு 


Ls + L1 - 2M 

Qs - Q 
12.94 + 7.95- 20.8 


12.94 - 7.95 


0.02 . 


பயிற்சி 


1 . 


கோட்டத்திற்கும் சிதறலுக்குமுள்ள வேறுபாட்டினை 
விளக்குக . இவ்வளவைகளின் நடைமுறைப் பயன் 
என்ன? 

( செ.ப. ) 


120 


வணிகப் புள்ளியியல் 


2 . 


மதுரையில் பி.காம் தேர்விற்காகத் தோன்றிய மாண 
வர்கள் பெற்ற மதிப்பெண்களைக் கீழ்க்காணும் பட்டியல் 
தருகிறது . சொல்லப்பட்டுள்ள புள்ளிவிவரத்திலிருந்து 

பியர்ஸானின் கோட்டக்கெழுவினைக் கணக் 
கிடுக . 


கார்ல் 


மதிப்பெண்கள் : 
0-10 10-20 20-30 30-40 40-50 50-60 60-70 70- 80 


மாணவர்கள் : 
10 40 


20 


0 


10 


40 


16 


14 
( செ.ப. ) 


3 . 


கீழ்க்காணும் பரவலுக்குக் கோட்டக்கெழுவினைக் கணக் 


கிடுக : 


மாறி 


அலைவெண் 


2 
5 


7 


0- 5 
5-10 
10-15 
15--20 
20-25 
25-30 
30-35 
35-40 


13 
21 
16 


00 


3 


-- 


75 


--- 


( செ .11 . ) 

) 


4 . ஒரு பரவலில் பயன்படுத்துகின்ற நிலையில் கோட்டம் 

என்ற சொல்லை விளக்குக . கீழ்க்கண்டவற்றுக்குக் 
கோட்டத்தின் ஏதாவதோர் அளவையினைக் கணக் 

கிடுக ; 
ஒரு பெட்டியில் 
தலையில்லாத் தீக் 0 1 2 3 4 5 6 7 
குச்சிகள் 
பெட்டிகளின் 
எண்ணிக்கை 12 27 29 19 8 4 10 

( செ , ப . ) 


} 


பரவலின் மற்றைய அளவைகள் 


121 


5 . ‘ கோட்டம் என்றால் என்ன ? கீழ்க்காணும் பரவலுக்கு 

ஏதாவதொரு கோட்ட அளவையினைக் கணக்கிடுக : 
வுகள் : 35-40 40-45 45-50 50-55 55-60 
அலைவெண் : 2 

14 24 30 

15 

( செ.ப. ) 
6 . கீழ்க்காணும் பட்டியலுக்குக் கோட்டக் கெழுவினைக் 

கணக்கிடுக : 


வாராந்திரக்கூலி : 15 20 25 30 35 40 

( ரூபாயில் ) 
கூலியாட்கள் . 3 25 19 16 4 

6 

( செ.ப. ) 
7 . கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து கால்மான விலக்கத் 

தினையும் , கோட்டக்கெழுவினையும் காண்க : 


அளவு 


அலை வெண் 


4-8 8-12 12-16 16-20 20-24 24-28 28-32 32-36 
7 11 19 30 16 13 11 7 

( செ.ப. ) 


8. கீழ்க்காணும் புள்ளிவிவரத்திற்குக் கோட்டக்கெழுவினைக் 

கணக்கிடுக : 


59 


60 


61 


62 


63 


உயரம் 
( அங்குலத்தில் ) 58 
நபர்கள் 

10 


64 


65 


18 


30 


42 


35 


28 


16 


8 
(ம.ப. ) 


9 . 


கீழ்க்காணும் மாதவருமானப் பரவலின் எல்லாவிதக் 
கோட்டக்கெழுக்களையும் கணக்கிடுக : 


மாதவருவாய் : 

( ரூபாயில் ) 
அலைவெண் 


100 125 150 175 200 225 250 275 300 

2 12 27 31 45 18 6 5 


2 


: 


10 . 


கீழ்க்காணும் பரவலின் அலைவு வரையை வரைக . 


3 


2 


1 


0 


1 


3 


0 


1 


10 18 12 7 2 
கூட்டுச் சராசரியையும் , அதனோடு இணைந்த . இரண் 
டாவது , நான்காவது விலக்கப் பெருக்குத்தொகை 
களையும் கணக்கிடுக . 

( செ.ப. ) 


122 


வணிகப் புள்ளியியல் 


11 . 


A , B என்ற இரு புள்ளிவிவரங்களில் 


AA 


B 


19.64 


24.46 


இடைநிலை 
முதல் கால்மானம் 
மூன்றாம் கால்மானம் 


13.46 


15.64 


25.94 


37.76 


A , B ஆகிய இரு குழுக்களின் பரவுகை , கோட்டம் 
ஆகியவற்றினை ஒப்பிட்டு நோக்குக . 

( தி.ப. ) 


12 . 


1,000 மாணவர்களின் உயரம் ( அங்குலத்தில் ) ஒரு 
பரவலில் தரப்பட்டுள்ளது . கூட்டுச் சராசரி = 60 ; 
கூட்டுச் சராசரியோடு இணைந்த 2 , 3 , 4 - வது விலக்கப் 
பெருக்குத்தொகைகள் முறையே 10 , 

195 
ஆகும் . வேண்டிய கெழுக்களைக் கணக்கிட்டு , பரவ 
லின் முக்கிய தன்மைகளை விளக்குக . 

( செ.ப. ) 


32 , 


13 . 


மூலப்புள்ளி ( Origin ) 

யோடு இணைந்த 

முதல் 
நான்கு விலக்கப் பெருக்குத் தொகைகள் முறையே 
5 , -0.55 , -0.43 , 68.32 . எனில் , 8 , , ; -யைக் 
கணக்கிடுக . 

( செ.ப. ) 


14 . 


x = 4 என்பதோடு இணைந்த முதல் நான்கு விலக்கப் 
பெருக்குத் தொகைகள் முறையே வருமாறு : 1 , 4 , 
10 , 45. எனில் , கூட்டுச் சராசரி = 5 ; மாறுவிகிதம் = 3 ; 
4 , = 0 ; 4 , = 26 எனக் காட்டுக . 

( செ.ப.) 


7. வளைகோடு பொருத்தல் 


மான 


ஒரு பல்கலைக்கழகத்தின் மாணவர்களை ஒரு 

ஒரு முழுமைத் 
தொகுதி ( Population ) எனக் கூறுகிறோம் . அவர்களுள் , சில 
விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ( 100 பேர் 
என்க ) மாணவர்க் குழுவினை அம் முழுமைத்தொகுதியின் ஒரு 
மாதிரி அல்லது கூறு ( A sample ) எனக் கூறுகிறோம் . 
வர்களின் பருமனையும் , உயரத்தினையும் . , ) என இருமாறிகளாகக் 
கொள்ளலாம் . அந்த மாதிரியில் , y- க்குள்ள உறவு , முழுமைத் 
தொகுதியில் x , y- க்கு உள்ள உறவாகக் கொள்ளப்படுகிறது . இது 
போன்று , மாதிரிகளின் மூலம் முழுமைத்தொகுதியின் தன்மைகளை 
அறியவும் , ஒரு குறிப்பிட்ட x அல்லது y மாறியின் மதிப்பிற்கு 
இணையான y அல்லது -ன் மதிப்பினை மதிப்பிடவும் வளை கோடு 
பொருத்தல் ( Curve fitting ) பயன்படுகிறது . 

மாதிரியில் , 
x, y - cir , n மதிப்புகள் , x , y- களுக்கிடையேயுள்ள ஏற்றதோர் 
உறவு பொருத்தப்படுகிறது . அவ்வுறவினைச் செப்பும் சமன்பாடு , 
பொருத்தப்படவேண்டிய வளைகோடாகும் . வெவ்வேறு புள்ளி 
விவரங்களுக்கு வெவ்வேறு வகையான வளைகோடுகள் பொருத்தப் 
படுகின்றன . எவ்வகைப் புள்ளிவிவரங்களுக்கு எத்தகைய 
வளைகோடு பொருத்தப்படவேண்டுமென்பதைக் கீழே காணவிருக் 
கும் எடுத்துக்காட்டுகள் தெள்ளிதின் விளக்கும் . பொருத்தப்படும் 
வளைகோடு ஏற்றதொன்றாக அமையவேண்டும் . அதாவது , 
அவ் வளைகோடு ( x , y ) புள்ளிகளின் மிகப்பெரும்பாலானவற்றின் 
வழியாகச் செல்லவேண்டுமென்பது எளிதில் புலனாகும் . ஆனால் , 
இவ்வாறு கூறுவது கணக்கியல் தெளிவற்ற கூற்றாகும் . கணக்கியல் 
தெளிவோடு கூடிய கூற்றுகளில் மிக எளிமையானதும் சிறந்தது 
மான குறைந்த வர்க்கக் கொள்கை ( Principle of least squares ) 
என்பதை முதலில் விளக்குவோம் . 


... 


( x y ) , ( x , ya ) , ( x , ys ) 

( rn ya ) 

என்பன 
ஒரு மாதிரியில் கண்ட , y ஆகியவற்றின் | ஜோடி மதிப்புகள் 
என்க . y = f( x ) என்பது பொருத்தப்படும் வளைகோட்டின் சமன் 
பாடு என்க . எனில் , X என்ற மதிப்பிற்கு இணையான நேரில் 
கண்ட மதிப்பு y என்க ; வளைகோட்டின் வாயிலாகக் காணப் 


124 


வணிகப் புள்ளியியல் 


> 


0 -ஆக 


படுவது f ( x ) ஆகும் . இரண்டிற்குமுள்ள 

வேறுபாடு 
d ; = yi - f ( x ). இந்த வேறுபாடு -க்கு 

வளைகோட்டின் 
விலக்கம் ( Residual } எனக்கூறலாம் . இவ்விலக்கெண் ; 
அமையலாம் . எனவே , d ; = [ yi - f ( x; ) ]" என்ற விலக்க 
வர்க்கத்தினை எடுத்துக்கொள்வோம் . இந்த விலக்க வர்க்கங்களின் 
கூடுதல் 2 d ;" ஆகும் . பொருத்தப்படும் y = f ( x ) என்ற வளை 
கோடு ஏறத்தாழ ஏற்றதொரு பொருத்தமானதாக அமைய 
வேண்டுமெனில் , E -ன் மதிப்பு மிகமிகச் சிறியது இருக்க 
வேண்டுமென்பது தெளிவாகும் . இக் கொள்கையைத்தான் 
* குறைந்த வர்க்கக் கொள்கை 

எனக் கூறுகிறோம் . இக் 
கொள்கையே இவ்வத்தியாயத்தின் அச்சாகும் . 


இனி , பொருத்தப்படும் பல்வேறு வளைகோட்டுச் சமன் 
பாடுகளைக் காண்போம் . 


1 


நர்க்கோட்டினைப் பொருத்தல் 

( X y ) ; ( x , y s ) ; ( Y ; y; ) ; 
கண்ட | ஜோடி மதிப்புகளாகட்டும் ! 


( xn I . ) என்பன நேரில் 


0 : 


பொருத்தப்படும் நேர்க்கோடு y = mx + C என்க . y- ன் 
நேரில் கண்ட மதிப்பு ) என்க ; சமன்பாட்டிலிருந்து கண் .- 
கணக்கு மதிப்பு mx + C ஆகும் . எனவே , வேறுபாடு ) - (in Ci + C) 
குறைந்த வர்க்கக் கொள்கைப்படி 2 [ y - (mali + C) ] என்பது 
மிகக் குறைந்த மதிப்புடையதாக இருக்கவேண்டும் . அதற்கு 
= { ! - ( m x + C ) ] == f ( m , c ) எனக் கொண்டால் , 

of 

of 

= 0 
3ft 

ас 
( அது ) 2 [ ] - ( mari + c) ] x = 0 
2 Y [ ] - ( mx; + c ) ] 0 

-- ( 2 ) 
( அ.து ) Y_vil - m 2 x; - c 2 x ; = 0 

η Σ λι 
இவைகளிலிருந்து நாம் பெறும் இயல் சமன்பாடுகள் ( Normal 
Equations) : 

ml 1 + c 2x = 2xy 

11 Sr + n c = 2 y 
இவைகளைத் தீர்வுகண்டு , m , c- யைத் தீர்மானிக்கலாம் . 


Tyi 


n c = 0 


- (II ) 


வளைகோடு பொருத்தல் 


125 . 


எடுத்துக்காட்டு 

கீழ்க்காணும் புள்ளிவிவரத்திற்குப் 
நேர்க்கோட்டினைக் காண்க : 


பொருத்தமான ஒரு 


* 


0 


8 


16 


15 


18 


22 


30 


1 


) 


X 


0 


15 


- 2 


-- 


8 


18 


-1 


1 
0 


16 


0 


-30 
- 18 

0 
25 
60 


22 
25 
30 


24 
32 


1 


1 
2 


110 


மொத்தம் 


0 


10 


37 


இயல் சமன்பாடுகள் : 

10 11 + 0 = 37 

0+ 5c = 110 
தீர்வு கண்டால் , m = 3.7 ; c = 22 


TT 


-- 
- 


பொருத்தப்படவேண்டிய நேர்க்கோடு : 

y = 37 x + 22 

( i - 16 ) 
y = 37 

+ 22 
8 


y = 0.46 x + 14.6 


கண்ட . 


பரவளைவைப் பொருத்துதல் 

( x y ) , ( ya) , ( x , y ,) ...... ( rn yn ) என்பன நேரில் 
n ஜோடி மதிப்புகளாகட்டும் . 


J = ax2 + bx + c என்பது பொருத்தப்பட வேண்டிய 
பரவளைவு ( Parabola ) என்க . 


எனவே , -ன் நேரில் கண்ட மதிப்பு ) எனில் , அதன் கணக்கு . 
மதிப்பு ax + bx + c . 


1126 


வணிகப் புள்ளியியல் 


வேறுபாடு yi - ( ax + bx + c) 

( ax + bx + c ) குறைந்த வர்க்கக் 
கொள்கைப்படி , 
2 [ y : - ( ax ; " + bx + c ) ] 

என்பது மிகக் குறைந்த 
மதிப்பாக இருத்தல் வேண்டும் . 


L [ y; - (ax + bx + c ) ] - 


f ( a , b , c) என்க . 


எனில் , 


af | 


of 
ou 


= 0 : 


0 ; 


af 
30 


= 0 


06 


எனவே , 


= 


2 1 [ yi - ( ax + bx + c ) ] x ; = 0 
2 ] [ ] ; - ( ax ; " + bx + c ) ] x ; = 0 
2 2 [ vi - ( ax ; " + bx + c ) ] 0 
L .; } i - a z x ; * - b z x; - c z x ; = 0 
Yljy ; - a z x; - b X Y; - c 2 x = 0 
LH; - a 2 x; - b Y X ; - n c = 0 


( அ - து ) 


எனவே , இயல் சமன்பாடுகள் : 

a z x * + b 2 x + c 2 x2 = Xx y 
a 2 x + b 2 x + c x = 2 x y 
a 2 x2 + b = x + nc = 2v 


- ( 1 ) 
- ( 2 ) 
- ( 3 ) 


எடுத்துக்காட்டு 

கீழ்க்காணும் புள்ளிவிவரத்தினை ஓர் இருபடி பரவளையில் 
பொருத்திக்காட்டுக : 


ஆண்டு 


1900 


1901 


1902 


1903 


190.1 


உற்பத்தி 
அளவு 


63 


62 


52 


68 


79 


ஆண்டு 


1905 


1906 


1907 


1908 


1909 


1910 


உற்பத்தி 
அளவு 


80 


85 


115 


137 


141 


150 


வளைகோடு பொருத்தல் 


127 


y 


X 


Y 


XY XY 


1900 


63 


-17 


25 -125 


625 


85 - 425 


1901 


62 


-4 


-18 


16 


-64 


256 


72 


- 288 


1902 


52 


- 3 


-28 


9 


--- 


81 


84 - 252 


1903 


68 


-2 


-12 


16 


24 


-48 


1904 


79 


-1 


-1 


1 


- 


-1 


1 


1 


-1 


-1905 


80 


0 


0 


0 


0 


0 


0 


0 


1906 


85 


1 


1 


1 


1 


5 


1907 


115 


2 


35 


4 


4 


8 


16 


70 


140 


1908 


137 


3 


57 


9 


27 


81 


171 


513 


1909 


141 


61 


16 


64 


256 


244 


976 


1910 


150 


70 


25 


125 


625 


3501,750 


மொத்தம் 


0 


152 


110 


0 1,958 1,106 2,370 


இயல் சமன்பாடுகள் : 
1,958a + 

0.b + 1100 = 2,370 
0.a + 110.6 + 0.c 

1,106 
110.a + 0.6 + 110 


-- ( 2 ) 
- ( 3 ) 


152 


தீாவுகண்டால் , 


0.48 ; 


70 ; c 


99.2 


- 


பரவளையின் சமன்பாடு : 

Y 0.48 X2 + 10 X + 99.2 
{ y 80 ) 0.48 X + 10 X + 99.2 
y 

0.48 X + 10X + 179.2 


* 


- 


- 


128 


வணிகப் புள்ளியியல் 


இலாகிருதம் வழியில் பொருத்தும் வளைகோடுகள் 

x , y என்ற பாறிகளின் வெவ்வேறு மதிட்டகளை ஒரு வரை 
தாளில் அமைத்தால் பெறப்படுவது சிதறல் டமாகும் ( Scatter 
diagram ) . எக் கோட்டினைப் பொருத்த வேண்டுமென் 
பதை அச் சிதறல் படம் ஓரளவிற்கு அறிவுறுத்தும் . ஆனால் , 
உடலியல் , வங்கி , வணிகவியல்களில் சில தருணங்களில் பெறப் 
படும் புள்ளிவிவரங்களுக்குச் சிதறல் விளக்கப்படங்கள் எளிதாகக் 
காணமுடியாது . 

அங்கெல்லாம் , ஒரு மாறியின் மதிப்போடு 
இணைந்த மற்றொரு மாறியின் மதிப்புகள் மிசப்பெரிய அளவில் 
மாறுபடும் . அத்தருணங்களில் 1 = AeBx ; y = Arm ; y = abx 
என்ற 

வளைகோடுகள் மிகப் பொருத்தமாக அமைகின்றன . 
இவ் வளைகோடுகளைக் குறைந்த வர்க்கக் கொள்கையின்படி அப் 
படியே பொருத்துதல் இயலாது . எனவே , மாறிகளை மாற்றி 
அமைத்து , ஒரு நேர்க்கோட்டுச் சமன்பாட்டிற்குக் கொணர்ந்து , 
இத்தகு வளைகோடுகளைப் பொருத்தலாம் . 


-- Ae 8x 


( i ) 

இரு பக்கத்திலும் லாக் எடுக்கவும் . 

login y = logo A + B.x log1o e 

( அ - து ) Y = m X + c 
இங்கு Y = log y ; m = Blog e ; X = x ; c = . log A 

m , C- யின் மதிப்புகளை முன்பு போலக் கண்டு , பின்னர் A. 
B- யின் மதிப்புகளைக் காணலாம் . 


( ii ) } A.xm 
ஃ log y 

log y = log A + m log x 
( அ - து ) Y = m X + c 

இங்கு Y = log y ; X = log x ; c = log A 
M. C- யின் மதிப்புகளை முன்பு போலக் கண்டு , பின்னர் A- யின் 
மதிப்பைக் காணலாம் . 


= ab.x 


(iii ) 1 

log a -- log b 
( அ - து ) Y 

= m X + C 
இங்கு Y = log } ; m : = log b ; X = x ; c = log (| 
11, ( பின் மதிப்புகளை முன்புபோலக் கண்டு , பின்னர் a , !, 
மதிப்பைக் காணலாம் . 


வளைகோடு பொருத்தல் 


எடுத்துக்காட்டு 

கீழ்க்காணும் பட்டியலுக்கு மிகப் பொருத்தமான y = A2 B > 
வடிவ வளைகோட்டினைக் காண்க . 


1 


2 


3 


4 


5 


6 


y : 


14 


27 


40 


55 


68 


300 


( செ.ப.) 


-X ( = x ) 


Y 


XY 


X 


1 


1 


2 


3 


40 


1.1461 
1.4314 
1.6021 
1 . 7404 
1.8325 
2.4771 


1.1461 
2.8628 
4.8063 
6.9616 

9.1625 
14.8626 


4 
9 
16 


5 


CS 
300 


6 


36 


மொத் 


தம் 


21 


10.2296 


39.8019 


91 


இயல் சமன்பாடுகள் : 

91 n + 210 - 39.8019 
21 + + 6 c 10.2296 

- ( 2 ) 
தீர்வுகண்டால் , 

0.2285 ; c = 0.9052 . 
( அது ) Blog e = 0.2285 log A = 0.9052 


111 = 


Bx 0.4343 


0.2285 


* 


8. 039 


B = 0.5261 
வேண்டிய சமன்பாடு y = 8.039e 0.5261x 
எடுத்துக்காட்டு 

ஒரு நாட்டின் மக்கள்தொகையினைக் காட்டும் கீழ்க்காணும் 
புள்ளிவிவரத்திற்கு y = abx என்ற வடிவ வளைகோட்டினைப் 
பொருத்துக . 

பின் 1951 ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை 
மதிப்பிடுக . 


1881 1891 1901 


1911 1921 1931 1941 


ஆண்டு 
மக்கள் 
தொகை 
( மில்லிய 


3.9 


5.3 


7.3 


9.6 


12.9 


17.1 


23.2 


னில் ) 


வணி 


-9 


வணிகப் புள்ளியியல் 


130 


ஆண்டு மக்கள் 

தொகை 


X 


Y 


I 


X 


1881 


3.9 


-3 


0.5911 


9 


-1.7733 


1891 


5.3 


-2 


0.7243 


- 1.4486 


1901 


7.3 


0.8633 


1 


- 0.8633 


1911 


9.6 


0 


0.9823 


0 


0 


1921 


12.9 


1 


1.1106 


1 


1.1106 


1931 


17.1 


2 


1.2330 


2.1660 


1941 


23.2 


3 


1. 36.5.5 


9 


4.6965 


மொத்தம் 


0 


6.8701 


28 


3.5879 


இயல் சமன்பாடுகள் : 

28 n + 0.5 = 3.5879 
Om + 7c 6.87011 


- 


( 2 ) 


- 


தீர்வு கண்டால் , 

0.1281 ; 

( = 0.9814 
111 = log b 
0.1281 log b 

b = 1.343 
log a 
0.9814 = log a 

a = 9.581 
வளைகோடு Y = ( 9.581) (1.343) 
1951 எனில் , X 4 , 
} = 0.1281 X +0.9814 

0.1281 (4) + 0.9814 

1.4938 
( அ - து ) log } = 1.4938 

* y = 81.18 .. 


= 


-- 


* 


| 


- 


வளை கோடு பொருத்தல் 


131 


ஒருபக்க இலாகிருதத்தாள் 

y = Ae Bx என்ற வளைகோட்டினைப் பொருத்த மாறிகளை 
ஏற்றமுறையில் மாற்றினால் , அது Y = m X + c என்ற வடிவத்தில் 
அமைகிறது எனக் கண்டோம் . இங்கு Y = los ,s y ஆகும் . எனவே , 
இக் கோட்டினை வரையச் சாதாரணமான வரைதாள் ( graph 
sheet ) பயன்படாது . எனவே , அதற்கென சிறப்பான வரைதாள் 
வேண்டும் . அதில் X- அச்சானது , சாதாரண வரைதாளி ). இருப் 
பதைப் போன்று ஒரே தரமாகப் பிரிக்கப்பட்டிருக்கும் ; --அச்சு 
இலாகிருத முறையில் அளவிட்டுப் பிரிக்கப்பட்டிருக்கும் . 
னில் 1 , 10 ; 10 , 100 

1000 ; என்பன 
இணைந்த எண்களுக்கிடையே உள்ள தூரம் ஒரே அ / வாக 
அமையும் . அத்தகு வரைதாளிற்கு ஒரு பக்க இலாகிருதத்தாள் 
( Semi-logarithmic paper ) எனப் பெயராகும் . 


100 , 


போன்ற 


இருபக்க இலாகிருதத்தாள் 


y = arm என்ற சமன்பாட்டில் மாறிகளை ஏற்றமுறையில் 
மாற்றியமைக்க log y = m log + log a எனக்கண்டு , அதன் மூலம் 
} = m X + { என்ற நேர்க்கோட்டினைக் கண்டோம் . இதனை 
வரைந்துகாட்டப் பயன்படுவது இருபக்க இலாகிருதத்த பாராகும் . 
இதில் , ! ஆகிய இரண்டு அச்சுகளும் இலாகிருத முறையில் அள 
விடப்பட்டுப் பிரிக்கப்பட்டிருக்கும் . இதனை லாக்லாக்தாள் எனவும் 
அழைப்பதுண்டு . எனவே , சாதாரண வரிப்படத்தில் = ar என்ற 
வளைகோடாக அமைவது லாக்லாக் தாளில் Y == # 11 X + ( என்ற 
நேர்க்கோடாக அமைகிறது . 


பயிற்சி 


1. குறைந்த வர்க்கக் கொள்கையை விளக்குக . 
2. கீழ்க்காணும் தொடருக்குக் குறைந்த வர்க்கக்கொள்கை 
அடிப்படையில் ஒரு நேர்க்கோட்டினைப் பொருத்துக . 


-ஆண்டு 


1958-59 1959-60 1960-61 1961-62 1962-63 


வரி வரு 


427 


612 


521 


495 


490 


மானம் 
( இலட்சக் 
கணக்கான 
ரூபாயில்) 


( செ.ப. ) 


வணிகப் புள்ளியியல் 


132 


3 . 


வேலையில்லாத் திண்டாட்ட நிலையினை விளக்கும் கீழ்க் 
காணும் பட்டியலுக்கேற்ற ஒரு நேர்க்கோடு காண்க : 


ஆண்டு 


மொத்தத் தொழில் நிலையில் 
வேலையற்றவரின் சதவீதம் 


1945 


2.1 


1946 


2.2 


1947 


3.0 


1948 


5.1 


1949 


6.4 


1950 


6.7 


1951 


7.2 


1952 


7.9 


( செ.ப.) 


கீழ்க்கண்டது ஒரு விலைப்பட்டியலாகும் . அதனை ஓர் 
இருபடிப் பரவளைவில் பொருத்துக 


1875 1876 1877 1878 1879 


ஆண்டு 
விலை 


88 


87 


81 


78 


74 


1880 1881 1882 1883 1884 1885 


ஆண்டு 
விலை 


79 


85 


84 


90 


92 100 


5 . 


( தி.ப ; செ.ப. ) 
கீழ்க்காணும் பட்டியலுக்கு ஓர் இருபடிப் பரவளைவு 
பொருத்துக . மேலும் , மதிப்புகளின் விலக்கவர்க்கக் 
கூடுதலையும் காண்க 


0 


1 


2 


3 


6 


14 


18 


23 


29 


36 


40 


46 


வளைகோடு பொருத்தல் 


133 


- 


கீழ்க்காணும் பட்டியல் ஒருவகைப் பூவிலுள்ள இதழ் 
களின் எண்ணிக்கையைக் காட்டுகிறது . 

மிகப் 
பொருத்தமான y 

ae bx என்ற 

வடிவ வளைவு 
கோட்டினைக் காண்க . 
இதழ்களின் 
எண்ணிக்கை 5 6 7 8 9 10 


பூக்களின் 
எண்ணிக்கை 


133 


55 


23 


7 2 2 


6 . 


கீழ்க்காணும் பட்டியல் 1922--29 ஆம் ஆண்டுசளில் 
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உற்பத்தியான பெட் 
ரோலியம் அளவினைக் காட்டுகிறது : 


ஆண்டு : 


1922 


1923 


1924 


1925 


உற்பத்தி 
அளவு 
( மில்லியன் 
பவுண்டில் ) 


557.5 


732.4 


713.9 


763.7 


ஆண்டு : 


1926 


1927 


1928 


1929 


உற்பத்தி 
அளவு 
( மில்லியன் 
பவுண்டில் ) 


770.9 


901.1 


901.5 


1 , ( 07.3 


log y = a + bx என்ற வளைகோட்டினைப் பொருத் 
துக . 1922-29 ஆம் ஆண்டுகளில் பெட்ரோலியத்தின் 
உற்பத்திப் பெருக்க வேகத்தினையும் காண்க . ( செ.ப. ) 


7 . கீழ்க்காணும் பட்டியல் தரும் ஆண்டுகளில் சுற்றுலாப் 

பிரயாணிகளுக்குரிய இலாகிருத வரைப்படத்தினை 

வரைக . உமது கண்ணோட்ட விளக்கத்தினைக் கூறுக . 
ஆண்டு : 1951 1952 1953 1954 1955 1956 1957 
சுற்றுலாப் 
பிரயாணிகள் : 19.9 25.4 28.1 39.2 43.6 68.9 80.5 
( ஆயிரத்தில் ) 

( செ.ப. ) 


134 


வணிகப் புள்ளியியல் 


8 . 


y = ae bx + cxe என்ற வளைகோட்டினைக் கொடுக்கப் 
பட்டுள்ள ஒரு புள்ளிவிவரத்திற்குப் பொருத்தும் விதத் 
தினை விளக்குக . எந்தச் சூழ்நிலையில் இது y = tt + 
bx + cx " - யைவிடச் சிறந்தது ? 

( செ.ப. ) 


9 . 


X , ஆகியவற்றின் 50 ஜோடி மதிப்புகள் தரப் 
பட்டுள்ளன . jx = b என்ற சமன்பாட்டில் a . b 
நிலை உறுப்புகள் . இதனைப் பொருத்தும் விதத்தினை 
விளக்குக . 

( செ ... 


8. ஒட்டுறவு 


x , y என்ற இரண்டு புள்ளியியல் மாறிகளிடை யே உள்ள 
உறவினையும் அதன் அளவினையும் காண்பது புள்ளியியலில் பெரிதும் 
பயன்படும் பகுதியாகும் . உறவுள்ள இவ்விரு மாறிகளுக்கிடையே 
யுள்ள உறவு அளக்கப்படவேண்டும் . மழை அளவும் பயிர் 
விளைச்சலும் உறவுள்ள இரு மாறிகளாகும் . மனிதர்களின் 
உயரமும் , பருமனும் அத்தகு மாறிகளேயாகும் . மாறிகளின் 
உறவு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்கலாம் . மழை 
அளவும் , உற்பத்தி அளவும் நேர்மறை உறவில் அமையலாம் . 
பொருளின் விலையும் விற்பனை அளவும் எதிர்மறையாக அமைய 
லாம் ; விற்பனை அளவு பெருகப்பெருக , பொருள்விலை குறைய 
லாம் ; விலை ஏறஏற விற்பனை குறையலாம் . 


அத்தகு இரு x , y மாறிகள் இடையுறவினை அல்லது 
ஒட்டுறவை ( Correlation ) அளப்பது எங்ஙனம் ? அளக்கும் கருவி 

1 
யாது ? 2 ( x - x ) ? என்பது x மாறி X- லிருந்து அமையும் 

N 
விலகலை அளப்பதென்பதை நாம் முன்னர் கண்டோம் . இது 

1 
போன்றே + z ( y - y )" என்பது y மாறி ந - லிருந்து விலகியிருக்கும் 
தன்மையைக் காட்டும் அளவையாகும் . என்வே x, } ஆகிய இரு 
மாறிகளின் இணைவிலகலை ( Co -variation ) அளக்கும் கருவியாக 

1 
அமைவது P = - Z ( x - x ) ( y - y ) 

பெருக்குச் சுழல் 
N 
திறனாகும் . இந்த இணைவிலகல் திறனையே ஒட்டுறவு அளவை 
யாகக் கொள்ளலாம் . ஆனால் , X என்பது ஓர் அலகிலும் , 7 என்பது 
பிறிதோர் அலகிலும் சொல்லப்பட்டிருக்கலாம் . எனவே , 
பெருக்குச்சுழல் திறன் , x , T y என்ற x , y- ன் திட்டவிலக்கங் 
களால் வகுக்கப்பெறின் , அலகுகளினின்று விடுபட்டு வெற் 
றெண்ணாக அமையும் . எனவே , ஒட்டுறவு அளவுத்திறனாக 
1 Z ( x - r ) ( y - y ) 

என்பதைக் கொள்ளுகின்றோம் .. 
a X 7 ) 
இதற்குப் பியர்ஸான் பெருக்கு ஒட்டுறவுக் கெழு ( Pearson s 


என்ற 


-- 


N 


136 


வணிகப் புள்ளியியல் 


Product - Moment Coefficient of Correlation ) எனப் பெயராகும் . 
3 , y களின் 

உறவுக் கணிக்கையில் , = 0 யென அமையின் , 
x, y- களுக்கிடையே ஒட்டுறவு இல்லையெனவும் , r = + ஆக 
இருப்பின் நேர்மறை உறவெனவும் , I = - ஆக அமையின் , எதிர் 
மறையெனவும் தீர்மானிக்கின்றோம் . ஆனால் , x , y களின் ஒட்டுறவு 
காணுகையில் , -க்கும் y- க்குமிடையே 

மெய்யான , பொரு 
ளுடைய உறவு உள்ளதா எனத் தீர்மானித்துக்கொள்ள வேண்டும் ; 
இல்லையெனில் , பொருளற்ற ஒட்டுறவு ( Nonsense Correlation ) 
ஒற்றைப் பெற்றுவிடுவோம் . 


ஒட்டுறவுக்குரிய சுருக்கச் சூத்திரம் காணுதல் 

* 
Y ( x - x ) ( y- J ) 
* z [ { ( x - A) + ( A - s ) } { { y- B ) + ( B - y ) } ] 

( A , B ஏதாவது இருமதிப்புகள் ) 
* 3 ( x - A ) - B) + ( B - 1 ) Y ( x- A ) + 


N 


1 
N 


( A - C ) 2 (y- B ) + ( ACE ) ( B - J ) 


1 

1 
T 

( A - T ) Ldy + 
N 

N 
( 4 - R ) ( B - y ) { ax = { x - A ) ; dy = y- B ) } 


1 


N £ dr cy + (B- y) ( x - A ) + ( 4 - x ) ( j - B ) 

I dx7 

A + 
+ (A - 3) ( B- y ) 

N 

Σ dy 
= B + 

N 
1 

Y dr tly - ( r - A ) {J - B ) 


I dx dy 


Idx I dy 
N. N 


N 


| 


frds dy - Z dx z_d ; } 


--- { இங்கு P = = d , d, -- 3d, xd, ) 


ஒட்டுறவு 


1.37 


குறிப்பு 
ஓர் அலைவுப் பரவலில் 

_ _f < y cl , d . - _ / > <l _ / «l, c , c ; 


N 


இங்கு 4 , = ஒரு பக்கப் பிரிவின் தூரம் 

மறு பக்கப் பிரிவின் தூரம் 
dde ( -ன் மடங்குகள் 
dly = ( -ன் மடங்குகள் . 


- 


எடுத்துக்காட்டு 
தந்தை மகன் உயரங்களைக் கீழ்க்காணும் பட்டியல் தரு 
ஒட்டுறவுக் கெழுவினைக் கணக்கிடுக . 


கிறது . 


தந்தையின் உயரம் 
( அங்குலத்தில் ) 


65 


66 


67 


67 


68 69 71 


72 


73 


மகனின் உயரம் 
( அங்குலத்தில் ) 


67 


68 


64 


68 


72 


70 


70 


69 70 


X 


y 


ds 


d , 


ds _ de 


65 


67 


0 


2 


0 


4 


-66 


68 


1 


3 


1 


9 


3 


67 


64 


2 ) 


4 


1 


2 


67 


68 


2 


3 


4 


9 


6 


68 


72 


3 


7 


9 


49 


21 


69 


70 


4 


5 


16 


20 


25 


71 


70 


6 


5 


36 


25 


30 


72 


69 


4 


7 . 


49 


16 


73 


70 


81 


4 


64 


25 


40 


618 


33 


33 


183 


- 163 


146 


மொத்தம் 618 
|| 


138 


வணிகப் புள்ளியியல் 


2 


Ed . 
N 


- 


183 
9 


558 ) 
9 . 


( * ) 

( 3 ) = 
** - ( 4 ) 

- ( 

( 3 ) = 


2 


- 


- 


378 


163 
9 


92 


rds 


Y / / 

V 


Σ d , 
N 


N 


225 


- 


146 
9 


33 
9 


33 
9 


PP 


axy 


225 
1558 X 378 


0.49 


எடுத்துக்காட்டு 


X , y- க்குரிய ஒட்டுறவுக் கெழுவினைக் கணக்கிடுக . 


} -2.5 


-.5 


1.5 


3.5 


5.5 


Vx 


-10 


2 


7 


1 


- 


SH 


3 


Co 


9 


4 


2 


1 


7 


17 


10 


8 


2 


2 


T 


6 


14 


1 


3 


1 


2 


20 


3 


2 


-2.5 


у 


& 


3 


2:5 


AITTEET 


frdrtredra 


toc978 


0 


-10 


6 

-3 


2 


10) 


90 


12 


2 


1-2 


-4 


9 


4 


2. 


26 


52 


104 


12 


-2. 


12 


16 


O 


-8 


-8 


이 


2 


1 


O 


-1 


7 


10 


35 


35 


1 


0 


2 


|-101 


O 


o 


이 


2 


2 


17 


o 


o 


o 


2 


O 


O -2 


o 


-- 


2 


met 


1 


2 


7 


7 


7 


O 


4 


1 


1-2 


|-3 


4 


2 


2 


5 


10 


20 


14 


6 


20 

2 மொத்தம் fУ 


20 


35 


25 


13 


100 


-100 


256 


31 


-14 


--20 


O 


25 


26 


17 


fydy fydy 


28 


20 


25 


52 


125 


(faydadyl 


24 


20 


--2 


31 


132 


வணிகப் புள்ளியியல் 


{ $ - ( 4 ) } = c, 

- ) " } 6 


256 
100 


- 100 
100 


C ? 


11 


15,600 
1002 


c : 


2 


Sfida 

Vi 


Efyd 

N 


) 


} < c, 


( 125 

- ( 100 )"} 


cº 


12,211 
1002 


2 


C , 


I fryd dy 


P 


sfide. , ] CC 
( 560 ) ( 100 ) ] 


1 


31 
100 


- 


Cic 


4800 
1002 


C , C2 


P 


Os Oy 


4800 


= 0.85 . 


1L 


15,600 X 12,211 


ஒட்டுறவு 


141 


சிதறல் விளக்கப் படம் 


3. ) என்பன ஒன்றுக்கொன்று உறவுள்ள இரு மாதிகள் 
என்க . அவைகளின் பல்வேறு ஜோடி மதிப்புகளை ஒரு வரை 
படத்தில் புள்ளிகளாக அமைத்தால் பெறப்படுவது சிதறல் 
விளக்கப்படம் ( Scatter diagram ) ஆகும் . 


Y 


( ** ) 


XI 


படம் 14 . 


ஒட்டுறவுக் கோடுகள் 

சிதறல் விளக்கப்படத்தில் புள்ளிகள் அமைந்த தன்மை 
யினைக்கொண்டு , x, } - களுக்குள்ள உறவினைக் குத்துமதிப்பாகக் 
கூறலாம் . 

அப் புள்ளிகள் நன்கு வரையறுக்கப்பட்ட கோடுகளை 
ஒட்டி அமைந்துகிடப்பின் , x, ) - க்குள்ள உறவினை அது தெளிவு 
படுத்தும் ; அன்றி , தான் முழுவதும் விரிந்து பரந்து கிடந்தால் 
அம்மாறிகளிடையே உறவின்மையைப் புலப்படுத்தும் . 


x- ஐத் தனி மாறி ( Independent Variable ) யாகவும் , 1 - யினைச் 
சார்ந்த மாறி ( Dependent Variable ) யாகவும் கொண்டால் , 
பொருத்தக்கூடிய மிகச் 
மிகச் சிறந்த 

ஒருவகை நேர்க்கோட்டினை 
v = mx + C என்ற வடிவிலும் , -யைத் தனிமாறியாகவும் 1- யைச் 
சார்ந்த மாறியாகவும் கொண்டால் , பொருத்தக்கூடிய மிகச் 
சிறந்த வேறொருவகை நேர்க்கோட்டினை x = m .r + C என்ற 
வடிவிலும் பெறலாம் . இக்கோடுகளைச் சுற்றித்தான் புள்ளிகள் 
அமைந்து கிடக்கும் . இத்தகு கோடுகளுக்கு ஒட்டுறவுக் கோடுகள் 
( Regression Lines ) எனப் பெயராகும் . முன்னதற்கு -ன்மேல் 
y- ன் ஒட்டுறவுக்கோடெனவும் , பின்னதற்கு ) -ன் மேல் x- ன் 
ஒட்டுறவுக்கோடெனவும் கூறப்படுகின்றன . 


வணிகப் புள்ளியியல் 


142 


- 


ஒட்டுறவுக் கோடுகளின் சமன்பாடுகள் 

பொருத்தப்படக்கூடிய மிகச் சிறந்த நேர்க்கோடு J = mx + C 
என்க . எனில் , பெறப்படும் இயல் சமன்பாடுகள் 
1 2 x + x c = r y 

( 1 ) 
ml Ex + c z x = 2 xy 

( 2) 


( 1 ) -ஐ 11 - ஆல் வகுக்க 


111 x + c = y 


நாம் கருதும் நேர்க்கோடு y = m x + C யாகையால் , அந்த 
ஒட்டுறவுக்கோடு ( x j ) வழியாகச் செல்கிறது என்பதை இது 
காட்டுகிறது . 


மூலப்புள்ளியினை 


( x I ) - க்கு மாற்ற 


நாம் 


பெறுவது 


C = 0 


y = mx { X = > - } 


( X = x - . 
| Y = y - II 


எனவே , ( 2 ) ஆவது சமன்பாடு 

mil Y X ? = 2 Xy 


1 x y 


11 - 


L x 2 
T ( x- R ) ( y - 7 ) 


11 

Y ( x - x ) ( y - T ! 
N 


= 


1 


Y ( x - 3 ) 


N 


P 


எனவே , -ன்மேல் y- ன் ஒட்டுறவுக் கோட்டின் சமன்பாடு : 


F 


ax 


( அ - து ) 


( y - y ; = 


P 
a x2 


(x - x ) 


( அ - து ) 


TV 
(y- 5 ) = 7 


(x - x) 


ஒட்டுறவு 


143 


இதுபோன்றே , 
சமன்பாடு : 


1 - ன்மேல் 


-ன் ஒட்டுறவுக் கோட்டின் 


X 


- 


p 

Y 
G2 


( அது ) ( x -.x) = ye ( y - j ) 


ச X 


( அ -து ) ( x - X) 


( y - J) 


ay 


குறிப்பு : 


P 


( 1 ) 


--2 என்பது .1 - ன்மேல் -ன் ஒட்டுறவுக் கோட்டுக் 
கெழு எனவும் , . . என்பது -ன் மேல் 
ஒட்டுறவுக் கோட்டுக்கெழு எனவும் அழைக்கப்படு 


-ன் 


கின்றன . 


( 2 ) 


12 = 1 எனில் , இவ்விரு உறவுக் கோடுகளும் ஒன்றின் 
மேல் ஒன்று பொருந்துகின்றன . அதாவது , முழுமை 
யான உறவு உள்ளபோது இக் கோடுகள் பொருந்து 


கின்றன . 


( 3 ) , J-களுக்கிடையே 

உறவேயில்லையெனில் , 
கோடுகள் இரண்டும் குத்துக்கோடுகளாக அமையும் . 
- 1crc 1 ஆக இருக்கும்போது , கோடுகள் இரண்டும் 

தனித்தனியாக வெவ்வேறாக அமையும் . 
( 5 ) இவ்விரு கோடுகளும் ( TI )- ல் சந்திக்கின்றன. 


கின்றன : 


ஒட்டுறவுக் கோடுகளின் பயன்கள் 

ஒரு மாறியின் மதிப்புக் கொடுக்கப்பட்டால் , மற்ஒெரு 
மாறியின் சிறந்த மதிப்பினைத் தீர்மானிக்க இக் கோடுகள் உதவு 

இவ்வாறு தீர்மானிக்கும்போது , x- ன் மதிப்பு 
கொடுக்கப்பட்டு , அதற்கு இணையான -ன் மதிப்பைக்காண 
x- ன்மேல் ) -ன் உறவுக்கோட்டினையும் , | கொடுக்கப்பட்டு அதற்கு 
இணையான X- ன் மதிப்பைக் காண -ன்மேல் x- ன் உறவுக் 
கோட்டினையும் பயன்படுத்தவேண்டும் . x , y- யும் , ஒன்றை 
யொன்று சார்ந்த மாறிகளாக அமைந்த தருணங்களில் , இரண்டு 
கோடுகளையும் ஒரு மாறி மதிப்புக் கொடுக்கப்பட்டு அதன் இணை 
யான மற்றொரு மாறியின் மதிப்பைக்காணப் பயன்படுத்தலாம் . 


வணிகப் புள்ளியியல் 


144 


எடுத்துக்காட்டு 

தந்தை , மகன் வயதுப் பட்டியலில் , மாறிகளின் உறவுக் 
கோடுகளைக் காண்க . 


618 
9 


69.7 ; 


618 
17 


- 


- 


= 69.7 


p 

225 
ஏ 558 


- 


0.4 ; 


- 


225 
378 


= 0.6 


2 


x- ன் மேல் -ன் உறவுக்கோடு : 

( y- 69.7 ) = 0.4 { x- 69.7 ) 
y = 0.4 x + 41.82 


y- ன்மேல் x- ன் உறவுக் கோடு : 

( - 69.7 ) = 0.6 {y- 69.7 ) 

x = 0.6y + 27.88 . 


மதிப்பீட்டின் திட்டப்பிழை 

x- ன்மேல் y- ன் உறவுக்கோட்டிலிருந்து 1 - ன் மதிப்பைத் 
தீர்மானிக்கிறோம் . இந்த y- ன் மதிப்பிற்கும் அதன் மெய்யான 

S da 
மதிப்பிற்குமுள்ள வேறுபாடு / யெனில் , 

என்பது 

N 
y மதிப்பீட்டின் திட்டப்பிழை 

( Standard 

Error ) 
இது y மதிப்பீட்டுப் பிழைகளின் திட்டவிலக்கமாகும் . இதனை S. 
எனக் குறிக்கின்றோம் . 


ஆகும் . 


L da 
S. 

N 
. NS. 

N S , = Y da 


2 


✓V / 

( x - ** ) 
= z Y - 2r // z x y + rry 


Σ 


OX 2 


Nay 2r 

pa 
TX 
– Nay - 2 Nre my " + Nre sy : 

- Nay " ( 1 - r ) 
ஃ S , = sy ( 1 - r ) 
இதுபோன்ற , Sh * = 0x " ( 1 - r ) 


ஒட்டுறவு 


145 


குறிப்பு : 

( i ) 


S , 2 


5.3 


( 1 -r ) = 


ச 


ச 


எனவே , 


1 


எண் அல்லது பூஜ்யம் 
( அ - து ) ( 1 - / 2 ) - (0 


- 


1 < / < 1 


( ii ) ஒட்டுறவுக் கெழுவின் திட்டப்பிழை 


ஆகும் . 


தர ஒட்டுறவு 

இரு மாறிகளின் மெய்யான மதிப்புகள் பெறப்படாத 
நிலையில் , அம் மாறிகளின் தரமதிப்புகள் ( Ralks ) பெறப்பட 
லாம் . அத் தரங்களிடையே உள்ள உறவு ஓரளவிற்கு அம் மாறி 
களின் இடை உறவினை எடுத்துக்காட்டும் . இந்தத் தர ஒட்டுறவைக் 
( Rank Correlation ) காண , ஒட்டுறவுக்கோடு நேர்கோடாக 
அமையுமெனும் அனுமானத்தில் , பியர்ஸான் பெருக்குச் சுழல் 
திறன் சூத்திரத்தைப் பயன்படுத்தலாம் . எனில் , மாறிகளின் 
தரம் , இயலெண்களாக பாறுகின்றன . 


தர ஒட்டுறவுக் கெழு காணச் சூத்திரம் 

1 2 3 


... 


.. 


h 


".. 


1 : 


11 


... 


... 


2 


5 9 8 
1 ( / + 1 ) 

2n 


n + 1 

2 


- 


- 


zx 


-- 


n ( n + 1 ) ( 2 / 1 + 1 } 


( n + 1 ) 

4 


me -1 

12 


61 


9 


இதுபோன்றே 


H -1 

12 


z = x- y என்க . 
2z Σ και by . 


h 


n 


(அ -து) z = * - 7 

ஃ (z - z) = ( x - x ) - (y- J ) 

ஃ = ( z - z ) 2 = 2 ( x - x ) + z ( y - y ) - 2 2 ( x - x ) ( y - y ) 
வணி 


-10 


வணிகப் புள்ளியியல் 


146 


Y ( z - 2 ) 


Y ( x - 3 ) 


Y ( y - y ) 
+ 


2 1 ( x - T ) ( y - J ) 


12 


( அ - து ) 


7 , = rx + ry - 2 P 
= 0x + 0y 

ax : + ஏ y - ஏ , 


2r rx ay 


- 


2 Tx ty 


இங்கு z = 7 


- 


y 
Dz2 


T ( x - y ) 


. 


+ 


11 


( n - 1 ) ( n - 1 ) Y ( - ) 
12 

12 ) 
( n - 1 ) 
2 . 

12 
Ed 
6 
( I - 1 ) 

- 1 = d ) 
6 

61/2 
= 1 

11 ( n - 1 ) 
தர ஒட்டுறவுக் கெழுவினை - என்ற எழுத்தால் குறிப்பிடுவது 
வழக்கம் . 

6 da 

11 ( 12 - 1 ) 
குறிப்பு : 
மேலே கண்ட r rx + ry : - ர , 

என்ற சூத்திரமும் 
ஐக் கணக்கிடப் பயன்படும் . 
எடுத்துக்காட்டு 

20 மாணவர்கள் A , B ஆகிய இரு பாடங்களில் பெற்ற 
மதிப்பெண்கள் வருமாறு : 
A : 90 , 

57 , 76 , 

30 
82 , 58 , 

65 ; 
37 , 59 , 77 , 53 . 


- 


P 


2 x s 


68 


61 , 


49 , 


63 . 


69. 


B : 


44 , 
724 
73 , 
62 . 
51 , 


39 . 


61 , 
66 , 


18 

67 . 
48 , 

76 , 17 
இவைகளின் தர ஒட்டுறவுக் கெழுவினைக் கணக்கிடுக . ( செ ... ) 


70 , 
65 , 
53 , 


40 . 
60 , 
82 , 


72 , 
91 , 


ஒட்டுறவு 


147 


தரநிலை : 


A : 


7 , 


13 , 


4 , 


10 , 


20 . 


1 , 
17 , 

5 , 


16 , 

2 , 


8 , 


6 . 


12 , 
11 , 


15 , 
3 , 


9 , 
15 


19 , 


14 , 


B : 


16 , 


17 , 


19 . 


4 , 
10 , 


11 , 

8., 
15 , 


6 , 
9 , 


5 , 
1 . 
3 , 


12 . 
2 , 


18 , 


( , 
20 


13 , 


. 


3 , 5 , 1 , 3 , 1 , 7 , 1 , 7 , 6 , 3 , 3 , 7 , 2 , 3 . 
9 , 4 , 2 , 1 , 11 , 5 


9 , 25 , 1 , 1 , 49 , 1 , 49 , 36 , 5 , 9 , 
49 , 4 , 64 , 81 , 16 , 4 , 1 , 121 , 25 


- 


_d2 = 563 

6 Ed2 
n1 (na 1 ) 

6 X 563 
1 

20 x 399 
4,602 

= 0.58 
7,980 


- 


தர எண்கள் காண்பதில் சிக்கல் நிலை 

தர எண்களைத் தீர்மானிப்பதில் சில தருணங்களில் சிக்கல் 
ஏற்படும் . எடுத்துக்காட்டாக , இருநபர்கள் அல்லது இரண்டிற்கு 
மேற்பட்ட நபர்கள் ஒரே மதிப்பெண்களைப் பெறலாம் . அப்போது 
தரஎண்களை எங்ஙனம் தீர்மானிப்பது ? மதிப்புகளில் இறங்கு 
வரிசையில் தரஎண்களைத் தீர்மானிக்கும்போது ,, காட்டாக , 
6 -ஆவது நபரும் 7 ஆவது நபரும் ஒரே தர எண்ணைப் பெறுகிறார் எனக் 
கொள்வோம் . அந் நிலையில் 6 ஆவது நபருக்குத் தர எண் 6.5 
எனவும் , 7 ஆவது நபருக்குத் தரஎண் 6.5 எனவும் , 8 ஆவது 
நபருக்குத் தர எண் 8 எனவும் எடுத்துக் கொள்ள வேண்டும் . 
இங்குத் தர எண் 7 என எழுதப்படமாட்டாது . 


எடுத்துக்காட்டு 

இரு மாறிகளின் மதிப்புகளைக் கீழ்க்காணும் பட்டியல் 
தருகிறது : 


x : 


90 , 


92 , 


80 , 
100 , 


88 , 
100 , 


95 , 
105 , 


88 , 
125 . 


100 
120 


109 , 


110 , 


1 : 


இதற்குரிய தர ஒட்டுறவுக் கெழுவினைக் கணக்கிடுக . 


148 


வணிகப் புள்ளியியல் 


தரநிலை : 


7 


5.5 


2 


5.5 


3 


1 


6.5 


6.5 


5 


4 


1 


3 


2 


1.5 


1 


3 


0 


0 


1 


2.25 


1 


9 


0 


20.25 


0 


1 


P = 1 


2 d2 = 33.50 

6 Ed 
n ( n - 1 ) 

6x 33.50 
= 1 - 

7 ( 49-1) 
= 0.4 

பயிற்சி 


- 


13 , 


13 , 


13 , 


1 . ஒட்டுறவு என்றால் என்ன ? அதன் முக்கியத்துவம் 

யாது ? இரு தொடர்களுக்கு ஒட்டுறவுக்கெழு காண்க . 
X : 12 , 15 , 14 , 

15 
4.5 , 1.5 , 3.5 , 

4 , 2.5 

( செ.ப. ) 
2 . கீழ்க்காணும் பட்டியல் கணவன் , மனைவியின் வயதினைக் 

காட்டுகிறது : 


36 , 


22 , 24 , 26 , 26 , 27 , 28 , 29 , 30 , 31 , 32 , 34 , 35 , 

37 
18 , 20 , 20 , 24 , 22 , 27 , 21 , 29 , 27 , 27 , 27 , 31 , 

30 , 32 


3 . 


பியர்ஸான் ஒட்டுறவுக் கெழுவினைக் கணக்கிடுக . 

(அ.ப. ) 
கீழ்க்காணும் பட்டியல் , கோதுமை , உருளைக்கிழங்கு 
ஆகிய உணவுப் பொருள்கள் 15 மாவட்டங்களில் 
விளைந்த நிலையைக் காட்டுகிறது : 
16 , 20 , 17 , 16 , 15 , 18 , 14 , 12 , 13 , 14 , 15 , 

11 , 10 , 12 
உருளைக் ) 5 ,5 , 6 , 6 , 8 , 6 , 6 , 5 , 7 , 

6 , 7 , 
கிழங்கு 

6 , 3 , 6 


கோதுமை 


} 


4 , 
4 , 


149 


ஓட்டுறவு 


இவ் விளைச்சலுக்கிடையே உள்ள உறவுக்கெழுவினைக் 
கணக்கிடுக . கோதுமையின் விளைவு 33 எனில் , 
உருளைக்கிழங்கின் உற்பத்தியினை மதிப்பிடுக . ( அ.ப. ) 


4 . 


7 ஆண்டுகளில் வேலைநிறுத்தம் , கதவடைப்பு ஆகிய 
வற்றிற்கும் வங்கிச் சேமிப்புநிதிக்கும் , கீழ்க்காணும் 
பட்டியலிலிருந்து ஒட்டுறவுக்கெழுவினைக் கணக்கிடுக . 


54 


51 


55 


59 


65 


60 


சேமிப்பு வங்கி நிதி 
( இலட்சக்கணக்கான 
ரூபாயில் ) 


70 


38 


44 


33 


36 


33 


வேலைநிறுத்தமும் 
கதவடைப்பும் 


23 10 ( செ.ப. ) 


ஒட்டுறவுக் கெழு என்பதன் பொருளை விளக்குக . கீழ்க் 
காணும் புள்ளிவிவரங்களிலிருந்து , எண்ணெய் , மின்சார 
உற்பத்திகள் ஒட்டுறவுடையன என்று சொல்லத் 
தக்கதை ஆய்க . 


6.9 


} 


8.2 


7 , 8 


4. 8 


எண்ணெய் 
உற்பத்தி 


9.6 


8.0 


7.7 


1.9 


3.5 


மின் உற்பத்தி 


6.5 


1.3 


5.5 


3.5 


2.2 
( செ.ப. ) 


6 . 


கீழே தரப்பட்டுள்ள புள்ளிவிவரத்திலிருந்து உற்பத் 
திக்கும் , வேலையற்றோர் எண்ணிக்கைக்குமுள்ள ஒட்டு 
றவுக் கெழுவினைக் கணக்கிடுக : 


1955 1956 1957 1958 1959 1960 1961 1962 


ஆண்டு 
தொழிற் 


கூடஉற்பத் 1100 102 


104 


107 


105 


112 


103 


94 


திக் குறி 
யீட்டு எண் 


140 11 


123 


122 


161 


264 


வேலையற் 
றோர் எண் 

113 124 
ணிக்கை 
(இலட்சக் 
கணக்கில் ) 


( செ.ப. ) 


வணிகப் புள்ளியியல் 


150 


7 . 


கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து குழந்தை இறப்புவதத் 
திற்கும் மக்கள்தொகை நெருக்கடிக்குமுள்ள ஒட்டுறவுக் 

கெழுவினைக் கணக்கிடுக . 
குழந்தைகளின் 

109 122 96 142 151 124 
இறப்புவீதம் 

125 102 109 156 120 


மக்கள் தொகை 

114.9 6.3 5.8 12.2 33.2 13.3 
நெருக்கடிச் சதவீதம் | 14.6 8.8 4.9 39.8 6.3 

( செ ... ) 


கீழ்க்காணும் புள்ளிவிவரத்திலிருந்து தந்தை , மகன் 

வயதிற்குள்ள ஒட்டுறவுக் கெழுவினைக் காண்க . 
தந்தை உயரம் 
( அங்குலத்தில் ) 65 66 67 67 68 69 70 
பகன் உயரம் 
( அங்குலத்தில் ) 67 68 65 68 

72 72 

69 71 
( செ.ப. ) 


9 . 


கீழ்க்காணும் X , -ன் மதிப்புகளுக்கு ஒட்டுறவுக் கெழு 
வினைக் கணக்கிடுக . 
78 89 97 69 59 79 68 

61 
125 137 156 112 107 136 123 108 

( செ.ப. ) 


y : 


10 . 


x , y- க்குள்ள 


கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து , 
ஒட்டுறவுக் கெழுவினைக் காண்க . 


10 


14 


15 


28 


35 


48 


y : 


74 


61 


50 


54 


43 


36 
( செ.ப. ) 


11 . 1969 ஆம் ஆண்டில் முதல் ஆறு 

மாதங்களுக்குத் 
தரப்பட்ட கீழ்க்காணும் புள்ளிவிவரத்திலிருந்து ஏற்று 

மதி இறக்குமதிக்குள்ள ஒட்டுறவுக் கெழுவினைக் காண்க . 
ஏற்றுமதி 
( கோடி ரூபாயில் ) 

116 102 

117 126 110 114 
இறக்குமதி 
( கோடி ரூபாயில் ) 142 133 134 118 124 111 

( செ.ப. ) 


ஒட்டுறவு 


151 


12 . 


விலைக்கும் விற்பனைக்குமுள்ள ஒட்டுறவுக் கெழுவினைக் 
காண்க . 


85 


விலை 
( ரூபாயில் ) 100 90 

92 90 84 88 90 
விற்பனை 
( மூல 

500 610 700 630 670 800 800 750 
அளவையில் ) 

( செ.ப. ) 


13. ஒட்டுறவு என்முல் என்ன ? ஒட்டுறவினைத் தீர்மானிக்கக் 

கீழ்க்காணும் வழிமுறைகளை எவ்வாறு பயன்படுத்து 
வர்கள் என்பதை விளக்குக . 


( அ ) 
( ஆ ) 


வரிப்படம் 
ஓட்டுறவுப் பட்டியல் 
கார்ல் பியர்ஸான் ஒட்டுறவுக் கெழு ( செ.ப. ) 


14 . ஒரு குழுவினைச் சார்ந்த தந்தை , மகன்களின் 

ரங்கள் ( செ.மீ - ல் ) கீழே தரப்பட்டுள்ளன : 
தந்தையின் 

உயரம் 158 160 163 165 167 170 167 172 177 181 
மகனின் 
உயரம் 163 158 167 170 160 180 170 175 172 175 

ஒட்டுறவுக் கோடுகளைக் காண்க . தந்தையின் 
உயரம் 164 செ.மீ. உள்ள நிலையில் , 

மகனின் உய 
ரத்தை மதிப்பீடு செய்க . 

( செ.ப. ) 


15 . 


ஒரு கம்பெனிக் காரின் வயதையும் , ஆண்டுப் பராமரிப் 
புச் செலவையும் காட்டுகின்ற கீழ்ச்.காணும் பட்டியலி 
லிருந்து வயதோடு பொருந்திய பராமரிப்புச் செல 
விற்கு ஒட்டுறவுக் கோட்டினைக் காண்க . 


s 


காரின் வயது 

4 6 7 8 10 12 
( ஆண்டுகளில் ) 
ஆண்டுப் 
பராமரிப்புச் 

1,600 1,500 1,800 1,900 1,700 2,100 2,000 
செலவு 
( ரூபாயில் ) 

( செ.ப. ) 


152 


16.ஒட்டுறவுக்கெழுவிற்கும்ஒட்டுறவுக்கோட்டிற்குமுள்ளவேறுபாட்டினைச்சுட்டிக்காட்டுக. 

ஓர்இன்ஷ்யூரன்ஸ்கம்பெனியின்கழிந்தவிகிதத்திற்கும்(Lapseratio),செலவுவிகிதத்திற்கும் (Expenseratio)உள்ளகீழ்க்காணும்புள்ளிவிவரத்திற்குஒட்டுறவுக்கெழுவினைக்காண்க. கழிந்தவிகிதம் 

11.99.712.0 

12.513.0 

9.6 
செலவுவிகிதம் 31.828.833.9 

34.230.628.2(செ...) 


(17) 


கீழ்க்காணும்பட்டியல்1,000மனிதர்களின்உயரம்,பருமனைக்காட்டும்இருவழிஅலைவுப் பரவலாகும். 

பருமன்(பவுண்டில்) 


85-100 


100 


115 


130 


145 


160 


175 


190-205 


60-62 


3 


9 


1 


62 


9 


32 


:10 


29 


1 


64 


7 


39 


95 


51 


31 


4 


66 


2 


25 


104 


110 


6() 


8 


2 


உயரம்(அங்குலத்தில்) 


68 


1 


71 


410 


5 


70 


1 


1 


5 


11 


32 


35 


4| 


72 


1 


1 


5 


19 


3 


2 


வணிகப் புள்ளியியல் 


74--76 


1 


2 


2 


1 


உயரத்திற்கும்பருமனுக்குமுள்ளஒட்டுறவுக்கெழுவினைக்கணக்கிடுக. 


ஒட்டுறவு 


153 


( 18 ) கீழ்க்காணும் பட்டியல் சாட்டும் x , y- ன் உறவுக் 
கெழுவினைக் கணக்கிடுக . 


N 


41-45 


36-40 


31-35 


26-30 


21-23 


Y 


1-5 


9 


15 


6-10 


10 


11 


11-15 


7 


9 


16-20 


13 


5 


21-25 


3 


( செ ...) 


19 . 


பொது 

அறிவுத் தேர்வினில் 65 மாணவர்கள் 
பெற்ற மதிப்பெண்கள் , வெவ்வேறு வயதுக் குழுவிற் 
கேற்ப அலைவெண்கவைக் கீழ்க்காணும் பட்டியல் தரு 
கிறது . வயதிற்கும் பொது அறிவிற்குமுள்ள ஒட்டுறவு 
நிலையை அளக்கவும் . 


வயது ஆண்டுகளில் 


தேர்வு 


19 


20 


21 


மதிப்பெண்கள் 


22 


4 


2 


1 


4 


200-250 


5 


3 


4 


2 


250-300 


6 


2 


8 


5 


300- .350 


4 


1 


6 


8 


350 - .400 


( செ.ப. ) 


20 . 


ஓர் அழகுப் போட்டியில் 15 நங்கைகளுக்கு A , B என்ற 
இரு நீதிபதிகள் அளித்த மதிப்பெண்கள் பின் தரப் 


154 


வணிகப் புள்ளியியல் 


பட்டுள்ளன . இரு நீதிபதிகளும் பொதுவான அழகுக் 
கண்ணோட்டமுடையவர்களா என்பதை ஆய்க . 


A : 


36 , 


35 , 


29 , 


40 , 


42 , 
37 , 


45 , 
62 , 


53 , 
41 , 


48 , 
25 


35 , 


44 , 


53 , 


B : 


59 , 


46 , 


59 , 


45 , 


68 , 
54 , 


84 , 
80 , 


48 , 
75 , 


60 , 
70 


53 , 


58 , 


64 , 


21 . 


10 மாணவர்கள் A , B ஆகிய இரு பாடங்களில் பெற்ற 
தர எண்கள் வருமாறு : 


A : 


1 , 


6 
, 


5 , 


10 , 


3 , 


4 , 


9 , 


8 


B ; 


6 , 


9 , 8 , 


1 , 


2 , 


3 , 


10 , 


5 , 


7 


இவற்றின் தர ஒட்டுறவுக் கெழுவினைக் கணக்கிடுக . 


9. இடைச்செருகல் 


எ 


என 


கைக்குக் கிடைத்த தொடர்ச்சியான ஒரு புள்ளிவிவரத்தில் , 
இடையில் உள்ள ஓர் எண்ணையோ , முன்னால் அல்லது பின்ன 
லுள்ள எண்ணையோ மதிப்பிடவேண்டியிருக்கும் . எடுத்துக் 
காட்ட , நம் நாட்டின் மக்கள் தொகை 1901 , 1911 , 1921 , 
19.31 , 1941 , 1951 , 1961 , 1971 ஆகிய ஆண்டுகளில் கணிக்கப் 
பட்ட நிலையில் கைவசமுள்ளதாகக் கருதுவோம் . எனில், 
19394 ம் ஆண்டில் மக்கள்தொகை என்ன 

மதிப்பிட 
வேண்டியிருக்கும் . அப் புள்ளிவிவரத் தொடரில் இம் மதிப்பீட் 
டெண்னைச் செருகவேண்டும் . இம் முறைக்கு இடைச்செருகல் 
(Interpolation ) எனப் பெயராகும் . இதுபோன்றே , 

1891 , 
1981 - ஆம் ஆண்டு மக்கள்தொகையினை மதிப்பிடவேண்டியிருக் 
கும் . அம் முறைக்கு , வெளிச்செருகல் ( Extrapolation ) எனப் 
பெயராகும் . ஒரு மாறியின் மதிப்பினை இடைச்செருகல் முறை 
யால் பாதிப்பிடும்போது , சில அடிப்படையான நிலைகளை நாம் 
அனுமானித்துக்கொள்கிறோம் . அவையாவன : 
( 1 ) கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிவிவரத் தொடரில் , 

மதிப்புகள் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்குத் 

திடீரென மிகையாக ஏறுவதோ இறங்குவதோ இல்லை . 
( 2 ) ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மாறுபடுகின்ற மாறி 

யின் மதிப்புகள் ஒரே சீராக ( uniform ) ஏறுகின்றன 
அல்லது இறங்குகின்றன . 


இங்கு இடைச்செருகல் முறைகள் சிலவற்றைக் காண்போம் . 
இங்குச் செருகல் என நாம் குறிப்பிடுவது இடைச்செருகலை 
யாகும் . 


நேர்கோட்டுச் செருகல் 

கொடுக்கப்பட்டுள்ள புள் ரிவிவரங்களுக்கேற்ற மிகச் சிறந்த 
நேர்கோட்டினைப் பொருத்துகிறோம் . பின் , கொடுக்கப்பட்டுள்ள 
x- ன் மதிப்பிற்கு இணையான y- ன் மதிப்பை , அந் நேர்கோட்டின் 
சமன்பாட்டிலிருந்து மதிப்பிடுகிறோம் . இருஜோடி மதிப்புகள் 


வணிகப் புள்ளியியல் 


156 


நிலையில் , இம் முறை 


முறை மிகப் 


மட்டும் கொடுக்கப்பட்டுள்ள 
பொருந்தும் . 


எடுத்துக்காட்டு 

காலியான இடத்தைப் பூர்த்தி செய்க . 


1 


V 


16 


4 45 


17 


... 


18 


4.64 


x - 16 
18 - 16 


J - 4.45 
4.64 - 4.45 


( அ - து ) 


0.19x 


2y + 5.86 = ) 


Y = 17 எனில் , 


3.23 - 2 ) + 5.86 == 0 

. ! = 4.545 


எனவே , x = 17 என்பதற்கு 
-4.545 ஆகும் . 


ணையான 3 - ன் மதிப்பு 


பரவளைச் செருகல் 

மூன்று அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட ஜோடி மதிப்புகள் 
கொடுக்கப்பட்டுள்ள இடங்களில் , பொருத்தமான முறையில் 
இருபடி அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட 

மேற்பட்ட படி பரவளையைப் 
பொருத்தலாம் . 

n ஜோடி மதிப்புகள் கொடுக்கப்பட்டால் , 
{ n - 1 ) படி பரவளையைப் பொருத்தவேண்டுமெனக் கூறலாம் . 
அதாவது , பொருத்தப்படவேண்டிய பரவளை y = a + a x + 
a , 12 + + an | xn - 1 . 

பின் do , ay , az, 

an - 1 ஆகியவற்றின் 
மதிப்புகளைக் காணவேண்டும் . 


எடுத்துக்காட்டு 

வாழ்க்கைக் குறியீட்டு எண் பட்டியல் வருமாறு : ஏற்ற 
தொரு பரவளையைப் பொருத்தி , 1950 ஆம் ஆண்டிற்கான 
குறியீட்டு எண்ணை மதிப்பிடுக . 


ஆண்டு 
குறியீட்டு எண் 


1948 
100 


1949 
107 


1951 
157 


1952 

212 
( செ.ப. ) 


இடைச்செருகல் 


157 


-2 


0 


1 


1 


2 


100 


107 


? 


157 


- 


8 d ; 


( 1 ) 
( 2 ) 


- 


as 


I = a + a x + d, x + as x " 
100 = d. 

2a , + 4 a , 
107 = a. 

a + a , 
157 = as + u + d , + as 

212 = a + 2 a + 4 a, + 8 a, 
( 1 ) --- (4 ) 

312 = 2 a , + 8 a, 
(அது ) 156 = a + 4 a , 
( 2 ) + ( 3 ) 

264 = 2 a , + 2a , 
132 = a + a, 


( 6 ) 


( 5 ) - ( 6 ) 


24 = 3d , 


d , = 8 
a . = 124 


- 


ar + 8 


( 7 ) 


107 = 124 

a , 
ஃ a + a, = 25 
100 = 124 - 2 a , + 32 - 8a , 

2 a + 8 a , = 56 
( அ - து ) a , + 4 as = 28 
( 3 ) - ( 7 ) 

3a, = 3 

1 


( 8 ) . 


as 


- 


a = 24 


ஃ y = 124 + 24 x + 8 x2 + x 
x = 0 எனில் , 

J = 124. 


வேறுபாட்டுவழிச் செருகல் 

x , y - இரு மாறிகளின் மதிப்புகளில் , ஒரு மாறியின் வரிசை 
மதிப்புகள் ஒரு கூட்டுத்தொடரில் அமையும்போது இம் முறை 
பயன்படுகிறது . 

- 
( x . ya ), (x yi ) , ( x , y ), ( xn ya ) என்பன கொடுக்கப் 
பட்டுள்ள ( x , y ) மாறிகளின் மதிப்புகள் 

என்க . மேலும் 
Xo , X , X2 , x ) என்பது ஒரு கூட்டுத் தொடர் என்க . அதில் 


...... 


158 


வணிகப் புள்ளியியல் 


அதிகரிப்பு எண் அல்லது பொது வித்தியாசம் ( Common difference ) 
1 என்க . 

A y = 1 - 1 
A } = y : - ] ; 
Ayz = ys - I a 


... 


... 


என்க . 


ஃ . A y = A ( Ay . ) 

== A ( y : - ) 
= A y , - A y . 
= ( y : - y ) - ( y . - y ) 

= y , - 2 y - y. 
A } , = 4 ( A ya) 

= A ( v , - 2 v . + y ) 
= 

Ay, - 2 A y : + Ay , 
= ( ) : - y ,) - 2 ( ) , - } , ) -- ( } , - 1 ) 

= y : - 3 ) , + 3 y : - V. 
A ) . = A ( A y ) 

A (ys - 3 ) 2 + 3 y:-) ) 
= Ay, -3 Al s + 3AI - 3 Ay, 

( y . - y ) - 3 (y: - \ ) + 3 ( y , - y ) - 3 ( 1 ) - V.) 
= / .-4 y , + 61-41 + y , 


-- 


இது போன்றே, 
Ary . = Ya - hyn- : + 

• ( n - 1 ) 

+ ( -1 ) ^ yn . 

1.2 
{ x . v.) , ( x + y ) , ( x , y ,) ....... ( x.y n ) ஆகிய புள்ளிகளுக்குப் பொருத் 
தப்படவேண்டிய வளைகோடு , 
y a . + ax + a , x2 + 

+ an xn என்க . 
a . + a , x + a , x . + + an x . " . 


... 


Ji = a + a ( x + 1 ) + a , ( x + 1 ) ^ + 

+ an (x + h ) . | 
y , - v . = a h + a , ( 2 h x + h ) + ........ 

n (x - 1 ) -3 
+ as nx.r - 1 h + 

v . 1 + ... 
1.2 


4 


[ 


... 


*) 


இடைச்செருகல் 


159 


எனவே , y . என்பது | படியானால் 

A y . ஆவது ( n - 1 ) படியாகும் 
. Aay, என்பது ( n- 2 ) படியாகும் 

A என்பது ( 1 - 3 ) படியாகும் . 
இது போன்றே A " y . என்பது ( n - n ) = 0 படியாகும் . 
அதாவது A " y. என்பது ஒரே நிலை உறுப்பாக அமையும் . 
. A 

0 n + 1 மதிப்புகள் கொடுக்கப் 

பட்டுள்ளதை நோக்குக 

( 1 -- 1 ) / 
( அ - து ) yn + 1 - ( n + 1 ) yn + 

1.2 

I n . 
( n + 1 ) ] ( 11-1 ) 

J n- ) + 

+ ( - 1 ) n+ 1 I n + 1 = 0 
1.2.3 
இதனைப் பயன்படுத்தி , கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பிற்கு 
இணையான -ன் மதிப்பைக் கணக்கிடலாம் . 


n + 1 


- 


... 


- 


எடுத்துக்காட்டு 
கீழ்க்கண்ட f ( 1) -ன் மதிப்புகளிலிருந்து , f ( 6) ஐ மதிப்பிடுக . 

f ( 4 ) = 0.7326008 
f ( 5 ) = 0.5952380 
{ ( 7 ) = 0.4084968 
f ( 8 ) 

0.3439971 
f ( 9 ) = 0.2923978 
f ( 10 ) = 0.2506265 

( செ.ப.) 
4 5 6 7 8 | 9 . 10 
y : f ( 4 ) f ( 5 ) f ( 6 ) f ( 7 ) f ( 8 ) f ( 9 ) f ( 10 ) 
x- ன் 6 மதிப்புகளுக்கு இணையான , y- ன் 6 மதிப்புகள் 

தரப்பட்டுள்ளன . 
எனவே , A = ) 

6.5 

6.5.4 6.5.4.3 
( அ - து ) y : - 6 ) + y4 
1.2 

1.2.3.4 

1 , 
6.5.4.3.2 

1. + y = 0 

1.2.3.4.5 
( அது ) 0.2506265-6 ( 0.2923978 ) + 15 ( 0.349971 ) 

20 ( 0.4084968 ) + 15 y - 6 (0.5952380 ) 

+ 0.7326008 
* y = 0.4901711 . 


A 


1.2.3 : + 


- 


= 0 


வணிகப் புள்ளியியல் 


160 


நியூட்டன் இடைச்செருகல் 

இம் முறையிலும் . - ன் மதிப்புகள் ஒரு கூட்டுத் தொடரில் 
அமைந்திருக்கவேண்டும் . ( rn yn ) n = 0 , 1 , 2 , ... n என்ற மதிப்புகள் 
y == f ( x ) என்ற சமன்பாட்டிற்கு உட்பட்டவை என்க . 

கூட்டுத்தொடரின் அதிகரிப்பு எண் / என்க . 
: x = x , + h ; x , = x , +2 )h , ....... , xn = .r , + nh 

js = f ( x ) 
Ay , = A f ( x .. ) = y - ! 

f ( x + li ) - f (x ) 
ஃ f ( x + h ) ( 1 + A ) f ( x ) 

A ) , = y : -2 y1 + ) 
ஃ y , = 2 ) - y + A2 ) , 

= 2 f( x , + h ) - f ( x ) + A2 f ( x ) 

2 ( 1 + 3 ) f (x ) - f ( x ) + A f (x . 
( 1 + 2A + A2 ) f ( 1 ) 

( 1 + A ) f ( x ) 
( அ - து ) f ( x . + 21:) = ( 1+ A ) f ( x ) 
இதுபோன்றே f(x + ) ( 1 + A ) r f ( x ) 

n ( 11-1 ) 
= f ( x ) + n A f ( x ) + 

1.2 
A f ( x ) + n ( n - 1 ) (n- 2) 

A f ( x ) 
1.2.3 

+ ....... + Ar f( x ) 
( அ - து ) } n = y + n Ay , + 

11 ( n - 1 ) 

A2 ) + + Ay. 

1.2 
இதுவே நியூட்டன் இடைச்செருகல் சூத்திரமாகும் . 

1 - ன் 
எல்லா 

நேர் மறை மதிப்புகளுக்கும் ( பின்னமானாலும் ) இது 
பொருந்தும் . 


எடுத்துக்காட்டு 

நியூட்டன் இடைச்செருகல் சூத்திரத்தினைப் பயன்படுத்தி , 
கீழ்க்காணும் பட்டியலில் 25 வயதிற்குள்ள பருவக் கட்டணத்தைக் 
கணக்கிடுக . 


வயது 

20 24 28 

32 
பருவக் 
கட்டணம் 0.01427 0.01581 0.01772 0.01996 ( செ.ப. ) 


இடைச்செருகல் 


161 


1 


2 


3 


y : 


0.01427 


0.01581 


0.01772 


0.01996 


x = 1.25 எனில் y = ? 


1 


1 


A. 


0.01427 


.00154 


0.01581 


.00037 


.00191 


- .00004 


0.01772 


.00033 


.00224 


0.01995 


4 . 


y = } + + Ay . 


- 1 ) 
1.2 


Ay s + 


( -1) ( -2) 

1.2.3 


Ay . 


= 0.01427 + + (.00154 ) + + . 1. 1 (.00037 ) + 0 

= 0.016255 . 
எனவே 25 வயதிற்குள்ள பருவக்கட்டணம் 0.016255 . 


... 


- 


லக்ராஞ்சி இடைச் செருகல் 

( x - x ) ( x - x ; ) ( x - xs) 
y 

( x . - X ; ) ( x --X ) ( x - x; ) 

( x - x ) ( x - x , ) ( x - x ; ) 
+ 

( x -X ) ( x - Xa ) ( x | - xs ) 

( x - x . ) ( x - x ) ( x - xs) 
+ 

(x, -Y ) ( x , - X ) ( x , - x , ) ... 


(x - xn ) 
( x - xn) 
( x - xn ) 
( x ; - xn) 
( x - x ) 
( x , -x ) 


... 


yz 


... 


... 


... 


... 


... 


... 


(x - xn - 1 ) 

yn 
( xn - xn- ) 

( xn ya ) ஆகிய 


( x - x . ) ( x - x ) ( x - x , ) 
+ 

( x - x ) ( xx - x ; ) ( xp - x . ) 
இந்த உறவு ( x . ya ); (x, y , ) ; ( x , y ) 
எல்லா மதிப்புகளையும் திருப்திப்படுத்தும் . 

வணி -11 


... 


வணிகப் புள்ளியியல் 


162 


எனவே , இது இந்த ( n + 1 ) புள்ளிகள் வழியாகச் செல்லும் ஒரு 
வளைகோடாகும் . இந்தச் சமன்பாட்டிலிருந்து கொடுக்கப் 
பட்டுள்ள எந்தவொரு x- ன் மதிப்பிற்கும் இணையான y- ன் மதிப் 
பைக் கணக்கிடலாம் . இங்கு x- ன் மதிப்புகள் கூட்டுத் தொடரில் 
அமைய வேண்டுவதில்லை . 


எடுத்துக்காட்டு 

x , y- ன் மதிப்புகள் தரப்பட்டுள்ளன . 
மதிப்பைக் காண்க . 


v = 6- எனில் y- ன் 


1 . 


5 


9 


11 


14 


. 


168 


130 


100 


85 


லக்ராஞ்சி சூத்திரத்தைப் பயன்படுத்த , 
( 6-9 ) ( 6 - 11 ) ( 6-14 ) ( 6- 5 ) ( 6-11 ) ( 6 - 14 ) 
- 168 + 

130+ 
( 5-9 ) ( 5-11 ) ( 5-14 ) (9-5) (9-11 ) (9-14 ) 
( 6-5 ) ( 6-9 ) ( 6-14 ) ( 6-5) ( 6-9) (6-11) 
- 100 + 

85 
(11-5 ) ( 11-9) ( 11-14 ) ( 14 - 5 ) (14-9) (14-11 ) 


= 149. 


எனவே . = 6 - எனில் அதன் இணையான y = 149 . 


. 


பயிற்சி 


1 . 


கீழ்க்காணும் பட்டியலில் 
செய்க : 


காலியிடத்தைப் பூர்த்தி 


பரப்பு 


1.3 


0.4032 


1.4 


1.5 


0.4332 


2 . 


நீள்வட்டச் சார்பு S. X- ன் மதிப்புத் தரப்பட் 
டுள்ளது . 

S. ( 0.3 )-ன் மதிப்பினை இடைச்செருகல் 
வழியில் காண்க . 


இடைச்செருகல் 


163 


x 


Sa ( x ) 


0.0 
0.1 
0.2 
0.4 
0.5 
0.6 


0.00000 
0.09980 
0.19841 
0.38752 
0.47595 
0.55912 


( செ.ப. ) 


காலி இடத்தைப் பூர்த்தி செய்க . 


Y : 


25 


30 


35 


45 


23 


26 


35 


42 


X 


1.4 


1.5 


1.6 


1.7 


P : 


0.9192 


0.9332 


0.9452 


0.9554 


= 1.54 எனில் , P- ன் மதிப்பினைக் காண்க ; 


X 


P = 0.93 - எனில் 


-வின் மதிப்பினைக் காண்க . 


5 . 


இடைச்செருகல் என்றால் என்ன ? ஒரு குறிப்பிட்ட 
நாளில் எடுக்கப்பட்ட வெப்பநிலை அளவுகளைக் கீழ்க் 
காணும் பட்டியல் தருகிறது . 

3 மு.ப. , 

5 மு.ப 
ஆகிய நேரங்களில் உள்ள வெப்பநிலையை மதிப்பீடு 
செய்க . 
நேரம் 2 மு.ப. 

6 மு.ப. 

10 மு.ப. 2 
வெப்ப 

42.4 51.0 72.4 
நிலை ( 0 ° C ) 40.2 

( செ.ப. ) 


6 . 

ஒருவித நோயினால் ஒரு வட்டத்தில் எத்தனைபேர் 
இறந்தனர் என்ற வீதத்தினைக் கீழ்க்காணும் பட்டியல் 
தருகிறது : 
ஆண்டு 1956 

1958 

1960 
இறப்புவீதம் 160 

175 

180 
1949 ஆம் ஆண்டில் இறப்பு வீதத்தை இயல் 
கணித வழியில் காண்க . 

( செ.ப.) 


164 


வணிகப் புள்ளியியல் 


கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து 45 மதிப்பெண்களுக்குக் 
குறைந்து பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையைக் 
காண்க . 


மதிப்பெண்கள் 


மாணவர்களின் எண்ணிக்கை 


30-40 


31 


40-50 


42 


50--60 


51 


60-70 


55 


70-80 


31 


8 . 


( செ.ப. ) 
முடிந்த வயதினில் செலுத்தத்தக்க பிரிமியத்தைக் 
கீழ்க்காணும் பட்டியல் தருகிறது . 35 வயது முடிந்த 
ஒருவர் 

செலுத்தவேண்டிய பிரிமியத்தை இடைச் 
செருகல் முறையில் காண்க . 


முடிந்த வயது 

25 30 40 50 
பிரிமியம் 
( ரூபாயில் ) 

50 55 70 95 ( செ.ப. ) 
9. Y , f ( x ) ஆகியவற்றின் மதிப்புகள் தரப்பட்டன . x = 27 
எனில் f ( x ) - ன் மதிப்பைக் காண்க . 

X : 14 17 31 

35 
f ( x ) : 68.7 64.0 44.0 39.1 

( செ.ப. ) 


10 . 


b , = 168 ; b , = 120 ; b , = 72 ; 
bs , bg- ன் மதிப்புகள் யாவை ? 


bro = 63 

( செ.ப.) 


11 . கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து , லக்ராஞ்சி சூத்திரத் 

தைப் பயன்படுத்தி 30 வயதிற்குக் குறைந்தவர்கள் 

அத்தனைபேர் என்பதைக் காண்க : 
வயது 
( ஆண்டில் ) 10-15 15-20 20-25 25-35 35-45 45-50 
நபர்கள் 
( ஆயிரத்தில் ) 193.5 880 933 1,636 1,221 830 

( செ.ப. )) 


இடைச்செருகல் 


165 


12 . 


தங்களுக்குத் தெரிந்த ஏதாவதோர் இயல்கணித 
இடைச்செருகல் முறையை விளக்குக . அம் முறையில் 
மேற்கொள்ளப்படும் அனுமானங்களையும் தெளிவாகக் 
கூறுக . 
x : 1 2 3 4 

5 


ux : 


10 | 


50 


70 


80 


100 


எனத் தரப்பட்டுள்ளது up.s- யின் மதிப்பைக் காண்க . 

( செ.ப. ) 


73 


கீழ்க்காணும் பட்டியலிலிருந்து 1962 ஆம் ஆண்டில் 
இயங்குகின்ற பாலிஸிகளின் எண்ணிக்கையை இடைச் 
செருகல் முறையால் காண்க : 


ஆண்டு 


1959 


1960 1961 


1963 1964 


1965 


73 


81 


99 


பாலிஸிகளின் 
எண்ணிக்கை 66 
( இலட்சத்தில் ) 


106 


112 


14 . 


கீழே தரப்பட்டுள்ள புள்ளிவிவரத்திலிருந்து ஒரு மூல 
அளவிற்கு விலை 7.5 

7.5 ஆக உள்ளபோது அமையும் 
நிகழ்தகு தேவையை மதிப்பீடு செய்க . 


ஒரு மூல அளவை 
யின்விலை 


6 


7 


8 9 


82 


தேவை 


80 


63 


53 

49 
( செ.ப. ) 


10. குறியீட்டு எண்கள் 


தினசரிச் செய்தித்தாள்களில் பல்வேறுவகைப்பட்டக் குறியீட்டு 
எண்கள் ( Index Numbers ) பற்றிப் பேசப்படுவதைப் பார்க்கின் 
றோம் . விற்பனைப் பொருள்களின் குறியீட்டு எண்கள் , விலைகளின் 
குறியீட்டு எண்கள் , உற்பத்திப் பொருள்களின் குறியீட்டு எண்கள் 
இலாபத்தின் குறியீட்டு எண்கள் , வாழ்க்கைத்தரக் குறியீட்டு 
எண்கள் எனப் பலவாறாகச் செய்திகளில் கூறப்படுவதைக் காண் 
கிருேம் . குறிப்பாகப் பொருளாதார ஆய்வுகளிலும் , வணிகத் 
துறையிலும் பல்வேறு குறியீட்டு எண்கள் கையாளப்படுகின்றன . 
பொதுவாக , குறியீட்டு எண் என்றால் என்ன ? இதற்குக் கணக்கியல் 
வரையறை விளக்கம் யாது ? வெவ்வேறு காலங்களில் ஒரு குழு 
( Set ) வினைச் சார்ந்த மாறிகளின் ( Variables ) மதிப்புகளில் 
ஏற்படுகின்ற இணைமாறுதல்களை ( Relative Changes ) ஒப்பிடுவதற்குப் 
பயன்படும் கருவியே குறியீட்டு எண் எனப்படுவதாகும் . 
ஒரு 
குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குழுவினைச் சார்ந்த பொருள்களின் 
மதிப்பு அல்லது அப் பொருள்களின் அளவு அல்லது அவற்றின் 
விலைகளில் ஏற்படும் சராசரி மாறுதலைச் சுட்டிக்காட்டும் எண் 
மதிப்பே குறியீட்டு எண்ணாகும் . நிகழ்கின்ற மாறுதலை , மேல் 
நோக்காகப் பார்த்தவுடன் அறிவுறுத்தும் பணியை மேற்கொண் 
டதே குறியீட்டு எண்ணாகும் . எடுத்துக்காட்டாக , 1972 ஆம் 
ஆண்டினை ஒப்பிடுகின்றபோது 1974 ஆம் ஆண்டில் , மொத்த 
விற்பனையின் குறியீட்டு எண் 127 என்று கூறினால் , அது பண்டங் 
களின் மொத்த விற்பனை விலை 1972 ஆம் ஆண்டைவிட 1974 ஆம் 
ஆண்டில் 27 சதவீதம் அதிகரித்துள்ளது என்பது பொருளாகும் . 
இத்தகு குறியீட்டு எண்கள் எத்தனை வகைப்படும் ? அவற்றுள் 
எது சிறந்தது ? ஒவ்வொரு வகைக் குறியீட்டு எண்ணும் எந்த எந்தத் 

பயன்படும் ? அத்தகு குறியீட்டு எண்களை 
உருவாக்குவது எப்படி என்பதைப் பார்ப்போம் . 


தருணங்களில் 


இணை வீதங்கள் 
மாறிகளின் மதிப்புகளில் ஏற்படும் மாறுதலை 

மாறுதலை ஒப்பிட 
வேண்டும் . அங்ஙனம் ஒப்பிட நோக்கும் கருவி எண் வடிவத்தில் 
அமையவேண்டும் . பல்வேறு மாறிகள் பல்வேறு மூலஅளவை 


குறியீட்டு எண்கள் 


167 


களில் கொடுக்கப்பட்டிருந்தால் ஒப்பிடநோக்குவது கடினமாகும் . 
எடுத்துக்காட்டாக , ஆண்டுகள் ஒரு பொருள் உற்பத்தி 
செய்யப்பட்ட அளவும் , அதன் விலையும் கீழே தரப்பட்டுள்ளன. 


5 


ஆண்டு 


உற்பத்தி அளவு 
( ஆயிரம் டன்னில் ) 


விலை ( இலட்சக் 
கணக்கான ரூபாயில் ) 


1969- .. 70 


500 


5.0 


1970-71 


551 


5.7 


1971-72 


582 


5.6 


1972-73 


610 


6.5 


1973-74 


720 


8.0 


இப் பொருளின் உற்பத்தி அளவு டன் என்ற மூல அளவை 
யிலும் , விலை ரூபாய் என்ற மூல அளவையிலும் தரப்பட்டுள்ளன . 
எனவே , இம்மூல அளவைகளிலிருந்து விடுபட்ட எண்களை 
ஒப்பிடுவதுதான் சிறந்ததாகும் . 

எனவே , 

1969-70 என்ற 
ஆண்டை அடிப்படை ஆண்டு ( Base Year ) ஆக எடுத்துக் 
கொள்வோம் . அடிப்படை ஆண்டில் மாறியின் மதிப்பை 100 
எனக்கொள்வோம் . அதாவது , உற்பத்தி அளவினையும் , விலையை 
யும் 100 எனக்கொள்வோம் . உற்பத்தி அளவு 500 ஆயிரம் டன் 
என்பதை 100 ஆகவும் , விலை ரூ . 5.2 இலட்சத்தை 100 ஆகவும் 
கொண்டு , பிற அடுத்தடுத்து வரும் ஆண்டுகளில் உள்ள மாறிக்கு 
அதற்கேற்ப சதவீத இணை வீதங்களை அல்லது சதவீதச் சார்பு 
வீதங்களைக் ( Relatives ) காணுதல்வேண்டும் . அவற்றைக் 
கீழ்க்காணும் பட்டியலில் அமைப்போம் . 


சதவீத இணை வீதங்கள் 


ஆண்டு 


விலை 


உற்பத்தி 


1969-70 


100 


100 


1970-71 


110 


114 


1971-72 


116 


112 


122 


130 


1972-73 
1973-74 


144 


160 


வணிகப் புள்ளியியல் 


168 


எனவே , தற்போது 1969-70ஆம் ஆண்டினை அடிப்படை 
ஆண்டாகக் கொண்டு மற்றைய ஆண்டுகளில் பொருள் உற்பத்தி , 
விலை அளவினை மேல் நோக்காக எளிதில் ஒப்பிடலாம் . எனவே , 
இத்தகு இணைவீதங்கள் என்பனவும் ஒருவகைக் குறியீட்டு 
எண்களேயாகும் . இத்தகு இணைவீதங்கள் நிலையான அடி இணை 
வீதங்கள் அல்லது நிலையான சார்பு வீதங்கள் ( Fixed Base 
Relatives ) என அழைக்கப்படும் . இவ்வாறல்லாது , ஒவ்வொரு 
ஆண்டின் உற்பத்தி அளவையும் , விலையையும் , அதற்கு முந்திய 
ஆண்டு மதிப்புகளோடு ஒப்பிட , அதற்கு முந்திய ஆண்டினை 
அடிப்படை ஆண்டாகக்கொண்டு இணைவீதங்களைக் காணலாம் . 
அவை தொடர் இணை வீதங்கள் அல்லது தொடர் சார்பு இணை வீதங் 
கள் ( Link Relatives ) எனப் பெயர்படும் . மேற்கண்ட பண்டத்திற் 
குரிய உற்பத்தி அளவு , விலைகளுக்குரிய தொடர் இணைவீதங் 
களைக் காட்டும் பட்டியல் கீழே தரப்பட்டுள்ளது . 


தொடர் இணை வீதங்கள் 


ஆண்டு 


உற்பத்தி 


விலை 


1969-70 


100 


100 


1970-71 


110 


114 


1971-72 


106 


98 


1972-73 


105 


116 


1973-74 


118 


123 


மேற்கண்ட இணைவீதங்களையும் , தொடர் இணைவீதங்களையும் 
வரிப்படத்தில் அமைத்துத் தெளிவுபடுத்தலாம் . 

ஆண்டினை 
X- அச்சிலும் , உற்பத்தி , விலைமாறிகளின் இணைவீதங்களை 
y- அச்சிலும் எடுத்துக்கொண்டு புள்ளிகளை அமைத்து , அவற்றினை 
நேர்க்கோடுகளால் இணைத்து வரிப்படங்கள் வரையவேண்டும் .. 


ணை வீதங்களுக்கும் தொடர் இணை வீதங்களுக்குமுள்ள உறவு 

எந்தவோர் ஆண்டிலும் , அதன் நிலையான அடிப்படை 
இணை வீதமானது , அதன் முந்திய ஆண்டுகளின் தொடர் இணை 
வீதங்களின் பெருக்கலுக்குச் சமமாகும் . இதனை எளிதில் காண 
லாம் . அடிப்படை ஆண்டில் ஒரு மாறியின் விலை மதிப்பு p . என்க . 
நடப்பு ஆண்டில் ( Current Year ) அதன் விலை மதிப்பு PA என்க . - 


169 


குறியீட்டு எண்கள் 
எனில் , 


pk 


p . | 


Pi 


p . 


Po 


pk 
Pk.1 

Pk - 2 
lk . / k - 1 - 


1 , . ! , . 


- 


மேலே விவாதிக்கப்பட்ட நிலையான அடிப்படை இணை 
வீதங்களை நிலையான அடிக்குறியீட்டு எண்களாகவும் ( Fixed 
Base Index Numbers ) , தொடர் இணை வீதங்களைச் சங்கிலித் 
தொடரான அடிக்குறியீட்டு எண்கள் ( Chain Base Index 
Numbers ) எனவும் கருதலாம் . இவ்விரு குறியீட்டு எண்களில் 
ஒருவகைக் குறியீட்டு எண்கள் கொடுக்கப்பட்டால் , அதனை 
மற்றொருவகைக் குறியீட்டு எண்களாக எளிதில் மாற்றலாம் . 


எடுத்துக்காட்டு 

1970 ஆம் ஆண்டை அடிப்படையாகக்கொண்ட கீழ்க்காணும் 
நிலையான அடிக்குறியீட்டு எண்களை , சங்கிலித்தொடர் அடிக் 
குறியீட்டு எண்களாக பாற்றும் . 


ஆண்டு 


குறியீட்டெண் 


1970 
1971 
1972 
1973 
1974 


100 
125 
150 
200 
175 


சங்கிலித்தொடர் அடிப்படைக் குறியீட்டு எண் தொடரில் , 
1971 ஆம் ஆண்டிற்கு 1970 ஆம் ஆண்டு அடிப்படை . ஆண்டு . 
1972 ஆம் ஆண்டிற்கு 1971 ஆம் ஆண்டு அடிப்படை ஆண்டு . 
1973 ஆம் ஆண்டிற்கு 1972 ஆம் ஆண்டு அடிப்படை ஆண்டு . 
1974 ஆம் ஆண்டிற்கு 1973 ஆம் ஆண்டு அடிப்படை ஆண்டு . 


1969 ஆம் ஆண்டின் குறியீட்டு எண் தெரியாததால் , 
1970 ஆம் ஆண்டிற்குச் சங்கிலித்தொடர் குறியீட்டு எண் காண 
முடியாது . 1971 ஆம் ஆண்டிற்குச் சங்கிலித்தொடர் குறியீட்டு 
எண் 125 என்பது தெளிவாகும் . 1972 ஆம் ஆண்டிற்கு அது 
14 : X 150 = 120 என்பதாகும் . 1973 ஆம் ஆண்டிற்கு 
அது 13 X 200 = 133.3 ஆகும் . 1974 ஆம் ஆண்டிற்கு 
அது + X 175 = 87.5 ஆகும் . 


170 


வணிகப் புள்ளியியல் 


ஆண்டு 


சங்கிலித்தொடர் அடிக் குறியீட்டு எண் 


1970 


1971 


125 


1972 


120 


133.3 


1973 
1974 


87.5 


எடுத்துக்காட்டு 

கீழே தரப்பட்டுள்ள சங்கிலித்தொடர் அடிக்குறியீட்டு 
எண்களிலிருந்து , நிலையான அடிக்குறியீட்டு எண்களைக் கணக் 
கிடுக . 


ஆண்டு 1900 1901 1902 1903 1904 
சங்கிலித் 
தொடர் 

80 110 120 

90 

140 
அடிக் குறி 
யீட்டு எண் 

( செ.ப. ) 
இது ஒரு சங்கிலித்தொடராகும் . எனவே , 
1900-ஆம் ஆண்டிற்கு அடிப்படை ஆண்டு 1899 ஆகும் . 
1901 ஆம் ஆண்டிற்கு அடிப்படை ஆண்டு 

1900 ஆகும் . 
1902 ஆம் ஆண்டிற்கு அடிப்படை ஆண்டு 1901 ஆகும் . 

ஆண்டிற்கு அடிப்படை ஆண்டு 1902 ஆகும் . 
1904 ஆம் ஆண்டிற்கு அடிப்படை ஆண்டு 1903 ஆகும் . 
எனவே , 1899 ஆம் ஆண்டில் குறியீட்டு எண் 100 ஆகக் கொள்ள 
வேண்டும் . எனில் , 1900 ஆம் ஆண்டில் குறியீட்டு எண் 80 ஆகும் . 
1901 ஆம் ஆண்டில் குறியீட்டு எண் 43 X 80 = 88 ஆகும் ; 
1902 ஆம் ஆண்டில் குறியீட்டு எண் 138 x 88 = 105.6 ஆகும் ; 
1903 ஆம் ஆண்டில் குறியீட்டு எண் x 105.6 = 95.04 ஆகும் ; 
1904 ஆம் ஆண்டில் குறியீட்டு எண் 148 X 95.04 = 133.05 ஆகும் . 


1903 ஆம் 


ஆண்டு 


1899 


1900 


1901 


1902 


1903 


1904 


குறியீட்டு 
எண் 


100 


80 


88 


105 


95.6 


133.05 


171 


குறியீட்டு எண்கள் 


குறியீட்டு எண் - வரையறை - சில அடையாளக் குறிகள் 

லை இணைவிகிதத்தின் சராசரியே ( Average price - relatives ) 
குறியீட்டு எண்ணாகும் என வரையிலக்கணம் தரலாம் . கையாளப் 
படுகின்ற சராசரிக்கேற்ப குறியீட்டு எண்கள் வெவ்வேறு வகை 
யாகப் பெறப்படுகின்றன . 


குறியீட்டு எண்களைப் பற்றிப் பேசுகின்றபோது கையாளப் 
படுகின் ) சில அடையாளக்குறிகளை இப்டோது விளக்குவோம் . 
p ) என்பது அடிப்படை ஆண்டில் ஒரு பண்டத்தின் விலையாகும் ; 
Pk என்பது k- ஆவது ஆண்டில் அல்லது நடப்பு ஆண்டில் அப் 
டண்டத்தின் விலையாகும் . 4. என்பது அடிப்படை ஆண்டில் 
அட்டடத்தின் அளவையாகும் ; 4k என்பது -ஆவது ஆண்டில் 
அல்லது நடப்பு ஆண்டில் அப் பண்டத்தின் அளவையாகும் . 


ஆகும் . 


சில எளிய குறியீட்டு எண்கள் 

Pk 
முதல் எளிய குறியீட்டு எண் L 

இங்குப் 

1. ) 
பண்டங்களின் எண்ணிக்கையை n காட்டுகிறது ; கூட்டல் அடை 
யாளம் . எல்லாப்பண்டங்களுக்கும் தொடர்பானதாகும் . இதனைத் 
தனிக் கூட்டுச் சராசரிக் குறியீட்டு எண் (Simple Arithrletic 
Mean Index Number ) என அழைக்கின்றோம் . 

1 
இரண்டாவது எளிய குறியீட்டு எண் 

Po 
எல்லாப்பண்டங்களின் 

ன் 

பெருக்கலுக்காக நிற்கிறது . 

Po 
இதனைத் தனிப் பெருக்குச் சராசரிக் குறியீட்டு எண் ( Simple Geo 
metric Mean Index Number ) என அழைக்கின்றோம் . 


1 


11 


po ஆகும் . இதனைத் 
மூன்றாவது எளிய குறியீட்டு எண் ! 

Pk 
தனி ஹார்மானிக் சாரசரிக் குறியீட்டு எண் ( Simple Hormonic 
Mean Index Number ) எனக் கூறுகின்றோம் . எனவே, குறியீட்டு 
எண்களான விலையின் இணை வீதங்களுக்கு , வெவ்வேறு சராசரிகள் 
எடுக்கப்படுகின்றன என்பது தெளிவாகும் . 


3 


கூட்டுச் சராசரி , பெருக்குச் சராசரி , ஹார்மானிக் சராசரிகளைப் 
பயன்படுத்துவதுபோலவே , பிற சராசரிகளையும் ( இடைநிலை . 
முகடு ) பயன்படுத்தலாம் . ஆனால் , அவைகளின் நிலையற்ற 
தன்மையால் அவைகளைப் பயன்படுத்துவதில்லை . 


1172 


வணிகப் புள்ளியியல் 


Σ Ρκ 
Ypo 


என்ற 


எண் 


இவை தவிர , 

கூட்டுக் குறியீட்டு 
( Aggregate Index Number ) என்பதும் கையாளப்படுகிறது என்பது 
இங்குக் குறிப்பிடத்தக்கது . 

குறியீட்டு எண்கள் எல்லாம் சதவீதத்தில் குறிப்பிடப்பட 
வேண்டும் . 


எடுத்துக்காட்டு 

1899-1900 , 1903 - 04 , 1914-15 ஆகிய ஆண்டுகளில் 
சென்னை மாநிலத்தில் ஆறுவகை உணவுத் தானியங்களின் 
சில்லறை விலைகளைக் கீழ்க்காணும் பட்டியல் தருகிறது . பெருக்குச் 
சராசரியைப் பயன்படுத்தி , 1903-04ஆம் ஆண்டை அடிப்படை 
யாகக் கொண்டு , 1899-1900 , 1914-15ஆம் ஆண்டுகளுக்குத் 
தானிய விலைகளின் பெருக்குச் சராசரிக் குறியீட்டு எண்களைக் 
காண்க . 


விலை ( ரூபாயில் ) 


ஆண்டு 


நெல் 


சோளம் கம்பு கேழ்வரகு வரகு கானம் 


1899-1900 
1903--1904 
1914 . 1915 


195 
158 
272 


278 
168 
326 


257 
157 
309 


251 
155 
304 


135 

94 
195 


280 
206 
408 


( செ.ப. ) 
( 1 ) 1899-1900ஆம் 

ஆண்டிற்குப் பெருக்குச் சராசரிக் 
குறியீட்டு எண் காண்போம் . 
விலை இணைவீதங்கள் : 

158 
நெல் 

195 

168 
சோளம் 

278 ) 
157 
257 

155 
கேழ்வரகு = 

251 

94 
வரகு 

135 

206 
கானம் 

280 


கம்பு 


- 


குறியீட்டு எண்கள் 


173 


94 


பெருக்குச் சராசரி = 

158 ) 168 
X 

X 
195 ) 278 

= 1.481 


157 
257 


X 


19 


155 
251 


X 


x 


206 7 
280 


136 


.. பெருக்குச் சராசரிக் குறியீட்டெண் = 1.481 x 100 

= 148.1 


இதுபோன்றே , 1914-15ஆம் ஆண்டிற்குரிய குறியீட்டு 
எண்ணைக் கணிக்கவும் . 


எடையுடன் கூடிய குறியீட்டு எண்கள் 

மேற்கண்ட எளிய குறியீட்டு எண்களில் மக்கள் பயன் 
படுத்தும் பண்டங்களின் அளவுகள் கையாளப்படாத காரணத்தால் 
அவை சிறப்பானவையன்று . அவற்றினைக் கொண்டு வாழ்க்கைத் 
தர ஏற்றத்தாழ்வுகளைக் கணிக்கமுடியாது . நடுத்தரக் குடும்பம் 
ஒன்றுக்கு அரிசி , சர்க்கரை , எண்ணெய் , காய்கறிகள் , முந்திரிப் 
பருப்பு முதலிய பல பொருள்களும் பயன்பட்டாலும் , பயன் 
படுத்தப்படும் அளவுகள் வெவ்வேறானவை . அரிசி பயன்படுத்தப் 
படும் அளவிற்கு முந்திரிப்பருப்பு பயன்படுத்தப்படமாட்டாது . 
அரிசியின் விலை இருமடங்காகவும் , முந்திரிப்பருப்பின் விலை பத்து 
மடங்காகவும் அதிகமானால் , எளிய குறியீட்டு எண் முறைப்படி 
2 + 10 

x 100 = 600 குறியீட்டு எண்ணாக அமையும் . எனவே , 
2 
அக் குடும்பத்திற்கு வாழ்க்கைக்குரிய செலவு 6 மடங்காகிறது எனப் 
பொருளாகிறது . இது தவறாகும் . பண்டங்களின் பயன்படுத்தப் 
படும் அளவாகிய எடையினைக் கைக்கொள்ளாததால் இத் தவறு 
நிகழ்கின்றது . 

இத் தவற்றினைத் தவிர்க்க எடைகளைச் சேர்த்து. 
எடையுடன் கூடிய குறியீட்டு எண்களைக் கணிக்கிறோம் . எனவே , 
po apk qk , po qk > Pk 10 என்ற அளவோடு கூடிய விலைகளை எடை 
களாக ( Weights ) எடுத்துக் கொள்கிறோம் . இத்தகைய எடைகளைப் 

pk | 

po 
பயன்படுத்திக் கூட்டுச் சராசரி கண்டால் , 


2 po go 


2 po qo 


Pk 

Pk 

2 po lk 
2 pt qk 

Po 
po 

2 po qk 
2 pk gk 
என்ற எண்களைப் பெறுகின்றோம் . அவையாவன : 


, 


2 pk go 


174 


வணிகப் புள்ளியியல் 


( 


2 px 40 - 
2 po 10 

pk 
( 2 ) > pk ( k 

po 
> Pk qk 
இங்குக் கூட்டுச் சராசரிக்குப்பதிலாக ஹார்மானிக் சராசரி 
எடுப்பது சிறந்தது . அங்ஙனம் எடுப்பின் , 
> Pk qk 

2 Pk 1k 
po 

2 p . 4k 
S pk ( k 

pk 


Pk 
2 pk Po 

po 
> pk 9 . 


Y Pk qk 
Lp . qk 


( 3 ) 


முதல் எண்ணிற்கு லாஸ்பெயரின் சூத்திரம் ( Laspeyre s Formula ) 
எனவும் , மூன்றாவது எண்ணிற்கு பாஸ்சி சூத்திரம் (Pausche s 
Formula ) எனவும் பெயராகும் . இவற்றைத் தவிர , 

2 peo 
என்ற குறியீட்டு எண்ணும் பயன்படுத்தப்படுகிறது . மேலும் 
Tpk (go + qk ) 
E p. (4. + ) என்ற மார்ஷல் , எட்ஜ்வர்த் குறியீட்டு எண் 
( Marshall and Edgeworth s Index Numbers ) ) - ணும் பயன்படுத்தப் 
படுகிறது . 


லாஸ்பெயர் , பாஸ்சி சூத்திரங்களின் பெருக்குச் சராசரி 
ஒரு குறியீட்டு எண்ணாகப் பயன்படுத்தப்படுகிறது . அதற்கு 
-ஃபிஷர் இலட்சியக் குறியீட்டு எண் ( Fisher Ideal Index Number ) 
எனப் பெயர் வழங்குகிறது . அது ; 


V/ 


Lpk qo 
Lpo go 


2 pk qk 
2po qk 


ஆகும் . 


எடையுடன் கூடிய குறியீட்டு 
துவே தலைசிறந்ததாகும் . 


எண்கள் 


அனைத்திலும் 


பொருத்தமான குறியீட்டு எண் 

தனிக் குறியீட்டு எண்கள் சிலவற்றையும் ; எடையுடன் 
கூடிய குறியீட்டு எண்கள் சிலவற்றையும் கண்டோம் . குறியீட்டு 
எண் ஒன்று எந்தவித ஒருதலைச் சார்பு ( bias) மின்றி , நடு 


குறியீட்டு எண்கள் 


175 


நிலைமையாக , அப்பழுக்கின்றி , சீரிய ( ideal ) தன்மையானதாக 
அமையவேண்டும் . அந்நிலையில் , அதாவது ஓர் இலட்சிய நிலையில் 
ஒரு குறிப்பீடு அமைய , அது கீழ்க்காணும் மூன்று சோதனைகளையும் 
திருப்திப்படுத்தவேண்டும் . அச் சோதனைகளாவன : 


( 1 ) பண்டமாற்றுச் சோதனை ( Commodity Reversal Test ) 
ஒரு குறியீட்டு எண்ணைக் 

கணிக்கும்போது , 

எடுத்துக் 
கொள்ளப்பட்ட பண்டங்களின் வரிசை எண் முறை மாற்றப் 
பட்டாலும் , கணிக்கப்பட்ட குறியீட்டு எண் மதிப்பு மாறாமலிருக்க 
வேண்டும் . நாம் விவாதித்த , எல்லா எளிய , எடையுடன் கூடிய 
குறியீட்டு எண்களும் இச் சோதனையை மிக எளிதாகத் திருப்திப் 
படுத்துகின்றன என்பது தெளிவாகும் . பண்டங்கள் எடுத்துக் 
கொள்ளப்படும் வரிசைமுறை மாற்றம் இதனைப் பாதிப்பதில்லை . 


( 2 ) காலமாற்றுச் சோதனை ( Time Reversal Test ) 

குறியீட்டு எண்களைக் கணிக்கின்றபோது , அடிப்படை 
ஆண்டினையும் , நடப்புஆண்டினையும் கணிப்பில் எடுத்துக்கொள் 
கின்றோம் . 

நடப்பு ஆண்டினையும் , அடிப்படை ஆண்டினையும் 
ஒன்றுக்கொன்று மாற்றிப் பெறப்படும் குறியீட்டு எண்ணையும் , 
முந்திய குறியீட்டு எண்ணையும் பெருக்கினால் அது ஒன்றுக்குச் 
சமமானால் , எடுத்துக்கொள்ளப்பட்ட குறியீட்டு எண் காலமாற் 
றுச் சோதனையில் வெற்றிபெறுகிறது எனக்கூறலாம் . 


Y pk qo 
L po qo 


எடுத்துக்காட்டாக , 

என்பது ஒரு குறியீட்டு எண் . 
அடிப்படை ஆண்டையும் , நடப்பு ஆண்டினையும் ஒன்றுக்கொன்று 
மாற்றிப் பெறப்படும் குறியீட்டு எண் 

ஆகும் . 


Y po qk 
T pk qk 


எனவே , 


T pk qo 
L po qo 


என்பது 


காலமாற்றுச் 


சோதனையைத் 


திருப்திப்படுத்த வேண்டுமெனில் 


2 pk qo 

2 po qk 

X 
L po qo 

Dpk 4k 
Y pk qo 

2 po qk | 

X 
Lpo qo 

2 pk qk 


ஆக அமையவேண்டும் ; ஆனால் இங்கு 


எனவே எடுத்துக்காட்டில் காட்டப்பட்டுள்ள குறியீட்டு எண் கால 
மாற்றுச் சோதனையில் வெற்றி பெறவில்லை . அடுத்த எடுத்துக் 


காட்டாக , 


( P 


pk p kT 
pop T 


என்ற பெருக்குச் சராசரிக் குறி 


176 


வணிகப் புள்ளியியல் 


யீட்டு எண்ணை எடுத்துக்கொள்வோம் . இதில் அடிப்படை ஆண்டு , 
நடப்பு ஆண்டுகளை ஒன்றுக்கொன்று மாற்ற நாம் பெறும் குறி 


யீட்டு எண் 


po po 


ஆகும் . இவைகளின்பெருக்கல் = 


pk pk 


| 


pk pk 


Po po 




. 


-- 


X 

| | ஆகும் . எனவே , 
po po 

pk pk 
இப் பெருக்குச் சராசரிக் குறியீட்டு எண் காலமாற்றுச் சோதனையில் 
வெற்றிபெறுகிறது . 


நாம் 


கிறது . 


( 3 ) எடையோடு கூடிய குறியீட்டு எண்களில் 
கையாளும் காரணிகள் பண்டவிலை , பண்ட அளவு p- யும் ஏ - யுமாகும் . 
விலைகளுக்கு எடுக்கப்படும் குறியீட்டு எண் , பயன்படும் அளவிற்கு 
அளவுகளுக்கு எடுக்கப்படும் குறியீட்டு எண்ணிற்கும் பயன்பட 
வேண்டுமென்ற கருத்தில் இச் சோதனை எடுத்துக்கொள்ளப்படு 

இச் சோதனையாவது , கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டு 
எண்ணையும் , அதில் p , q- யை ஒன்றுக்கொன்று மாற்றிப் 
பெறப்படும் புதிய குறியீட்டு எண்ணையும் பெருக்க 
பெறப்பட வேண்டும் . 

இதனைக் 

காரணிமாற்றுச் 
சோதனை என அழைக்கின்றோம் . எடுத்துக்காட்டாக கூட்டுச் 

2 pk 40 
சராசரிக் குறியீட்டு எண் 

ஐ எடுத்துக் கொள்வோம் . 

2 po qo 
p- யையும் ஏ- வையும் ஒன்றுக்கொன்று மாற்றினால் 

என்ப 


z_px qk . பெறப்பட 
Bpk qo 


2 qk po 

Yqo po 
Lpk qo 

Y qk po 
2 po qo 

Yqo po 


தாகும் . இவ்விரண்டையும் பெருக்கினால் 


ஆகும் . எனவே கூட்டுச் சராசரிக் குறியீட்டு எண் , 
காரணி மாற்றுச் சோதனையில் வெற்றி பெறவில்லை. 


2 pk qk | 
Ypo qo 


ஒருதலைச் சார்புடைய குறியீட்டு எண்கள் 

காலமாற்றுச் சோதனையில் வெற்றிபெறாத குறியீட்டு 
எண்களை ஒருவகைத் தலைச்சார்பு ( Type Bias ) உடைய குறியீட்டு 
எண்களாகக் கருதவேண்டும் . 


IA , IG , IH . என்பன முறையே கூட்டுச் சராசரி , பெருக்குச் 
சராசரி , ஹார்மானிக் சராசரிக் குறியீட்டு எண்கள் என்க . 


குறியீட்டு எண்கள் 


177 


கூட்டுச்சராசரி - பெருக்குச்சராசரி - ஹார்மானிக்சராசரி 
எனவே 


IA > IG > IA 


அடிப்படை ஆண்டையும் , நடப்பு ஆண்டையும் ஒன்றுக்கொன்று 
மாற்றிப் பெறப்படும் கூட்டுச் சராசரி , பெருக்குச் சராசரி , ஹார் 
மானிக் சராசரி குறியீட்டு எண்கள் IA , 161 , I என்க . 

IA 2 16 > IH 


ஃ . 1A . / 1 IG IG > li la 


ஆனால் IG . IG1 = 1 . 


. IA . IA > 1 ; 1. < 1 


எனவே கூட்டுச் சராசரி மேல்முகத் தலைச்சார்பு ( upward bias ) 
உடையது ; ஹார்மானிக் சராசரி கீழ்முகத் தலைச்சார்பு ( downward 
bias ) உடையது . 


எனவே , இத்தலைச் சார்புகளை நீக்கவேண்டுமாயின் , கூட்டுச் 
சராசரிக் குறியீட்டு எண் , ஹார்மானிக் சராசரிக் குறியீட்டு எண் 
ஆகியவற்றின் பெருக்குச் சராசரியைக்கண்டு , அதனைக் குறியீட்டு 
எண்ணாகக் கொள்ளவேண்டும் . 


ஃபிஷரின் குறியீட்டு எண் - ஓர் இலட்சியக் குறியீட்டு எண் 

ஃபிஷரின் குறியீட்டு எண் மேற்கண்ட பண்டமாற்றுச் 
சோதனை , காலமாற்றுச் சோதனை , காரணிமாற்றுச் சோதனை ஆகிய 
மூன்றிலும் வெற்றிபெறுவதால் , இது ஓர் இலட்சியக் ( ச 
எண் ( Ideal Index Number ) எனக் கருதப்படுகிறது . அது எவ்வாறு 
மூன்று சோதனைகளையும் திருப்திப்படுத்துகிறது என்பதைக் காண் 
போம் . ஃபிஷரின் குறியீட்டு எண் 


ஃபிஷரின் குறியீட்டு எண் . = 1 = 


V 


2 pk qo 
L po 4 . 


2 Pk qk 
2 p. gk 


. 


இது பண்டமாற்றுச் சோதனையை எளிதில் திருப்திப் 
படுத்துகிறது . பண்டங்களின் வரிசை எண் மாற்றம் 
இதனைப் பாதிப்பதில்லை . 


(ii ) I = 


V / 


L Pk 4. _ 
2 p . 4 . 


2 p qk 
2 p . qk 


. 


வண . 


-12 


வணிகப் புள்ளியியல் 


178 


இதில் , 0 - யையும் k- யையும் ஒன்றுக்கொன்று மாற்ற நாம் 
பெறுவது 


V 
✓V 


Yp . qk 

2 p . 4 
2 pk qk 

2 pk 4 . 
2 pk q . z_pi qk 

Lp . q 
Yp. 4 , 2 p . qk 

Ypk qk 


. 1. 11 = 


2 po q 
Ypg. 


. 


D 


. 


= 1 . 


எனவே , ஃபிஷரின் குறியீட்டு எண் காலமாற்றுச் சோதனை 
யில் வெற்றிபெறுகிறது . 


( iii ) I- ல் --யையும் ஏ - யையும் ஒன்றுக்கொன்று மாற்ற . 


1 


> 4k . 
L 4 ) , 


Y qkpk | 
14 , P , 

> q , rk - 
2 pk ( k 

> tpk 
.. 1.11 = 

q.pk 
V p , q , Yp . 4k 
- pk ( k 

yp , 45. 
எனவே , ஃபிஷர் குறியீட்டு எண் காரணி மாற்றுச்சோதனை 
யிலும் வெற்றி பெறுகிறது : 


எடுத்துக்காட்டு 

கீழ்க்காணும் பட்டியலுக்கு எடையுடன் கூடிய குறியீட்டு 
எண்கள் சிலவற்றைக் காண்க . 


ஒரு மூலஅளவிற்கு விலை 


பயன்படுத்தப்பட்ட 

அளவுகள் 


இனங்கள் 


1965 


1970 


1965 


1970 


. 


A 
B 
C 
D 


9 
8 
4 
1 


• 15 
12 
5 
1.50 


5 
10 
6 
4 


5 
11 
6 


8 


( செ.ப. ) 


குறியீட்டு எண்கள் 


179 


1965 ஆம் ஆண்டை அடிப்படை ஆண்டாகவும் , 1970 ஆம் 
ஆண்டை நடப்பு ஆண்டாகவும் கொள்வோம் . 


லாஸ்பெயர் குறியீட்டு எண் = 


Dpk 4 . 
z_p . q .. 


X 100 


X 100 


( 5x15) + ( 12x 10 ) + ( 5X6) + ( 1.50X 4 ) 

( 9X5 ) + ( 8X 10 ) + ( 4X6 ) + (1x4) 
= 151 . 


பாஸ்சி குறியீட்டு எண் 


Ypk qk 
Yp . gk 
( 15x5 ) + ( 12X11 ) + (5x 6) + ( 1.50x8 ) 

(9X 5 ) + (8x11 ) + ( 4X16 ) + (188) 
121.5 . 


x 100 


ஃபிஷர் குறியீட்டு எண் = 


Yp , 4 
Yp. 45 


X 


Y pk 4k 
Lp , gk 


x 100 


V 
V✓ 


1.51 x 1.215 


X 100 


. 


135.5 . 


வாழ்க்கைத்தரக் குறியீட்டு எண்கள் 

பொருளாதார அடிப்படையில் மக்களை வெவ்வேறு வகை 
யினராகப் ( Classes ) பிரிக்கலாம் . ஒவ்வொரு வகையினரும் 
வாழ்க்கைக்குப் பயன்படுத்தும் பண்டங்களும் , பண்டங்களின் 
அளவுகளும் வேறுபட்டனவாக இருக்கும் . மேலும் , ஒரே 
பொருளாதார வகையினத்தில் , நாட்டின் வெவ்வேறு பகுதியில் 
பயன்படுத்தும் பண்டங்களும் , அவற்றின் அளவுகளும் மாறு 
படும் . எனவே , எல்லா வகுப்பினருக்கும் , வெவ்வேறு நாட்டுப் 
பகுதிகளில் வாழும் மக்களுக்கும் ஒரேவிதக் குறியீட்டு எண் 
பயன்படாது . எனவே , நாட்டைப் பல பிரிவுகளாகப் பிரித்துக் 
கொண்டு , ஒவ்வொரு பிரிவிற்கும் வெவ்வேறு பொருளாதார 
வகுப்பைச் சார்ந்தவருக்கு வெவ்வேறு குறியீட்டு எண்களைக் 
கணிக்கவேண்டுமென்பது தெளிவாகும் . அடுத்து , இவ்வாறு 
குறியீட்டு எண்களைக் கணிக்கும்போது , மக்கள் பயன்படுத்தும் 
பொருள்களை , உணவு , உடை , எரிபொருள்கள் , குடியிருப்பு 
வாடகை , இதரவகைகள் என்பனவாகச் செலவினங்களைப் பாகு 


வணிகப் புள்ளியியல் 


180 


படுத்திக்கொள்ளவேண்டும் . இந்த ஐந்துவகைக் குழுச் செலவினங் 
களுக்குத் தனித்தனியாகக் குறியீட்டு எண்கள்கண்டு , பின் எல்லா 
வற்றையும் ஒருங்கிணைத்துக் காணப்படும் குறியீட்டு எண்ணிற்கு 
வாழ்க்கைத் தரக் குறியீட்டு எண் ( Cost of living Index Number) 
எனப் பெயராகும் . ஒரே பொருளாதார வகுப்பைச் சார்ந்தவரின் 
வாழ்க்கைத்தர அடிப்படை ஆண்டோடு ஒப்பிடும்போது , நடப்பு 
ஆண்டில் வளர்ந்துள்ள அல்லது தேய்ந்துள்ள பொருளாதார 
நிலையை அளப்பதற்கு இக் குறியீட்டு எண் பயன்படுகிறது . 


இந்த வாழ்க்கைத்தரக் குறியீட்டு எண்களை ( 1 ) மொத்தச் 
செலவினமுறை ( The Aggregate Expenditure Method ) ; ( 2 ) 
குடும்ப பட்ஜெட்முறை ( Family Budget Method ) ஆகிய இரு 
முறைகளில் கணிக்கலாம் . 


எடை 


மொத்தச் செலவின முறையில் , ஒரு 

பொருளாதார 
வகுப்பினர் செலவுசெய்யும் பண்டங்களின் அளவுகள் 
களாகக் கருதப்பட்டு அவைகள் அடிப்படை ஆண்டிற்குக் 
கணிக்கப்படுகின்றன ; பின் ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு 
பண்டத்தின் மொத்தச் செலவு கணிக்கப்படுகிறது . நடப்பு 
ஆண்டில் பொருள்களின் விலைகள் 

pk- யையும் , அடிப்படை 
ஆண்டில் அவைகளின் அளவுகள் ஏ . - யையும் பெருக்கி அதன் 
கூடுதல் = Pk A. பெறப்படுகின்றது . இதுபோலவே , அடிப்படை 
ஆண்டில் ஒரு பொருளின் விலை p.- யையும் , அதே ஆண்டில் 
அதன் அளவு q.- யையும் பெருக்கி மொத்தச் செலவினம் 
Y P. 9. கணிக்கப்படுகிறது . பின் , நடப்பு ஆண்டின் மொத்தச் 
செலவினம் 2 pk q. அடிப்படை ஆண்டின் 

மொத்தச் செல 
வினம் _ p . 7 - ஆல் வகுக்கப்பட்டு 100 - ஆல் பெருக்கப்படுகிறது . 

2_Pk 4, - x 100 காணப்படுகிறது . இது லாஸ்பெயர் 
அதாவது , 
குறியீட்டெண்ணேயாகும் . இதுவே மொத்தச் செலவின முறையில் 
காணப்படும் வாழ்க்கைத்தரக் குறியீட்டு எண்ணாகும் . 


Lp . 4 . 


குடும்ப பட்ஜெட் முறையில் , ஒரு நடுத்தரக் குடும்பத்தினர் 
பயன்படுத்தும் பல பொருள்களின்மீது மொத்தச் செலவினம் 
முதலில் மதிப்பீடு செய்யப்படுகிறது . இவைகள் எடைகளாக 
எடுத்துக்கொள்ளப்படுகின்றன . பின் , அடிப்படை ஆண்டில் 
செலவு செய்யப்பட்ட பண்டங்களின் அளவுகளால் விலைகள் 
பெருக்கப்பட்டு , அவை எடை மதிப்புகளாகக் ( Value Weights ) 
கொள்ளப்படுகின்றன . z p . 4. பெறப்படுகிறது . பின் ஒவ்வொரு 
பொருளுக்கும் விலை இணைமதிப்புக் காணப்படுகிறது . ஒவ்வொரு 


குறியீட்டு எண்கள் 


181 


பொருளின் எடைமதிப்பால் , இவ்விலை இணைமதிப்புப் பெருக்கப் 
பட்டு , பெருக்கற்பலன் மொத்த எடையால் வகுக்கப்படுகிறது . 
அதாவது , வாழ்க்கைத்தரக் குறியீட்டு எண் 


* 


X 100 


p . 4 , 


pk | 
P. 
Lp , 4 , 


Y I W 
T W 


சராசரி 


எடுத்துக்காட்டு 
ஒரு 

தொழிலாளர் குடும்ப பட்ஜெட்டின் 
எடைகளும் , குறியீட்டு எண்களும் கீழே தரப்பட்டுள்ளன . 
கொடுக்கப்பட்டுள்ள எடைகளோடு பொருந்திய வாழ்க்கைத்தரக் 
குறியீட்டு எண்ணைக் காண்க . 


இனம் 


குறியீட்டு எண் 


எடை 


உணவு 


352 


48 


220 


10 


விளக்கு , எரிபொருள் 


230 


8 


உடை 


வாடகை 


160 


12 


190 


15 


பிற 


( ஐ.எ.எஸ் . ) 


( 352,48 ) + ( 220x 10 ) + (230x8) + ( 160x 12) + ( 190X 15) 

48 + 10 + 8 + 12 + 15 


- 


276.4 . 


A 


எடுத்துக்காட்டு 

மொத்தச் செலவினங்கள் முறையாலும் , குடும்ப பட்ஜெட் 
முறையாலும் கீழ்க்காணும் பட்டியலுக்கு 1939 ஆம் ஆண்டை 
அடிப்படை ஆண்டாகக்கொண்டு 1940 ஆம் ஆண்டிற்கு வாழ்க் 
கைத்தரக் குறியீட்டு எண்ணைக் கணக்கிடவும் . 


182 


வணிகப் புள்ளியியல் 


1939 ஆம் 

ஆண்டில் 
பொருள்கள் பயன்படுத்தப் 


அளவு 


1939 - ல் 1940 - ல் 
விலை விலை 
( ரூபாயில் ) ( ரூபாயில் ) 


பட்ட அளவு 


அரிசி 


மணு 


5.75 


6.00 


6 மணு 
6 மணு 


மணு 


5.00 


8.00 


கோதுமை 
பருப்பு 


1 மணு 


மணு 


6.00 


9.00 


6 மணு 


மணு 


8.00 


10.00 


4 சேர் 


சேர் 


2.00 


1.50 


நெய் 
சர்க்கரை 


1 மணு 


மனு 


20.00 


15.00 


( செ.ப. ) 


மொத்தச் செலவு முறை 
லாஸ்பெயர் குறியீட்டு எண் 


Z_Pk q__ | 
Yp . 4 . 


x 100 


X 100 


( 6x6 ) + ( 8x6 ) + ( 9x 1 ) + ( 10x6 ) + ( 1.50x4 ) + ( 15x 1 ) 
( 5.75x6) + (6x5) + (6x 1) + (8x6) + ( 4x2) + ( 20x1) 
174 

X 100 = 118.8 
146.50 


குடும்ப பட்ஜெட் முறை 


பொருள்கள் I = Pk 

X 100 
4 . 


W 


W = p 4 . 


I XW 


அரிசி 


6 


34.50 


104.30 
160.00 


கோதுமை 


6 


30.00 


150.00 


1 


6.00 


3598.35 
4800.00 

900.00 
6000.00 

600.00 
1500.00 


6 


பருப்பு 
பயறு 
நெய் 
சர்க்கரை 


48.00 


125.00 
75.00 


8.00 


75.00 


1 


24.00 


மொத்தம் 


146.50 


17398.35 


குறியீட்டு எண்கள் 


183 


= 


LIw 
வாழ்க்கைத்தரக் குறியீட்டு எண் 

Lw 
17,398.35 

146.5 
= 118.8 


குறியீட்டு எண்களை உருவாக்குகையில் கருதத்தக்கன 
குறியீட்டு எண்களை 

உருவாக்கும்போது , ( 1 ) சரியான 
அடிப்படை ஆண்டைத் தேர்ந்தெடுத்தல் . ( 2 ) செலவினங்களின் 
தேர்வு ( 3 ) தகுந்த சராசரியைத் தேர்ந்தெடுத்தல் ( 4 ) தகுந்த 
எடைகளைத் தேர்ந்தெடுத்தல் ஆகிய நான்கும் கவனிக்கத் 
தக்கன . 


அடிப்படை ஆண்டைத் தேர்ந்தெடுக்கும்போது , ஒரு குறிப் 
பிட்ட ஆண்டு 

அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது . 
போதிய நீண்ட காலப்பருவத்திற்கு அதுவே அடிப்படை 
ஆண்டாகக் 

கொள்ளப்படுகிறது . அந்நீண்ட காலத்திலும் 
நாட்டின் பொருளாதாரச் சூழ்நிலை எவ்விதத் திடீர் மாற்றமின்றித் 
தராதர நிலையில் அமைந்திருப்பதாகக் கொள்ளப்படுகிறது . ஓர் 
ஆண்டினை நிலையான அடிப்படை ஆண்டாகவும் , ஓர் ஆண்டிற்கு 
முந்திய ஆண்டை அவ்வாண்டிற்குரிய அடிப்படை ஆண்டாகவும் 
கருதும் இருவகைகள் உண்டு . இந்த இரண்டாவது முறையில் , 
ஒவ்வோர் ஆண்டின் விலைமாற்றத்தை முந்திய ஆண்டோடு 
ஒப்பிட்டு நோக்க ஏதுவாகின்றது . இம் முறையில் தள்ளத்தக்கப் 
பொருள்களை ஒதுக்கிவிட்டு , சேர்க்கத்தக்கப் புதுப்பொருள்களைச் 
சேர்த்துக்கொள்ள ஏதுவாகிறது . மேலும் , திடீர்திடீரென 
விலைகள் மிகமிகையாக ஏறவும் இறங்கவும் பொருளாதாரச் 
சூழ்நிலை இருக்குமாயின் , இவ்விரண்டாம் முறை பெரிதும் பயன் 
படுகிறது . 


செலவினங்களைப் பொறுக்கும்போது , 

நம் குறியீட்டு 
எண்ணைக் கணிக்கும் நோக்கத்தைப்பொறுத்து அவ்வினங் 
களைத் தேர்ந்தெடுக்கவேண்டும் . கல்லூரி மாணவர்களது கல்விச் 
செலவிற்குரிய குறியீட்டு எண்ணைக் கணிக்கும்போதும் , அந்நிய 
நாட்டு வணிகக் குறியீட்டு எண்ணைக் கணிக்கும்போதும் நாம் 
கவனிக்கத்தக்க செலவினங்கள் வெவ்வேறு வகையானவை என்பது 
தெளிவாகும் . இனங்களும் , இனங்களின் அளவுகளும் ஏற்ற 
முறையில் செவ்வனே தேர்ந்தெடுக்கப்படவேண்டும் . 


இனி , ஏற்றதொரு சராசரியைத் தேர்ந்தெடுப்பது அவசிய 
மாகும் . கூட்டுச் சராசரி , பெருக்குச் சராசரி , ஹார்மானிக் 


வணிகப் புள்ளியியல் 


184 


கால 


சராசரி , முகடு , இடைநிலை ஆகிய வெவ்வேறு சராசரிகளில் மிக 
எளியமுறையில் குறியீட்டு எண்ணைக் 

கணிக்கவேண்டுமாயின் 
கூட்டுச் சராசரியைப் பயன்படுத்தலாம் . 

ஆனால் , அது 
மாற்றுச் சோதனையில் வெற்றிபெறாது என்பது இங்குக் குறிப்பிடத் 
தக்கது . பெருக்குச் சராசரி காலமாற்றுச் சோதனைக்கு உட்பட்டு , 
அதனைத் திருப்திப்படுத்துகிறது . பழைய செலவினங்களை நீக்கி 
விட்டு , புதிய செலவினங்களைச் சேர்ப்பதற்கு இதில் முடியும் 
என்றாலும் , கணிப்பதற்கு இது மிகவும் தொல்லையானது . நடை 
முறையில் , கூட்டுச் சராசரியும் , பெருக்குச் சராசரியும் மட்டுமே 
பெரிதும் பயன் படுத்தப்படுகின்றன . 


விலைகளின் குறியீட்டு எண்ணைக் கணக்கிட , செலவு செய்யப் 
பட்ட அல்லது பயன்படுத்தப்பட்ட அல்லது உற்பத்தியான 
பொருளின் அளவை எடையாகக் கொள்ளலாம் . பொருள்கள் 
பயன்படும் முக்கியத்திற்கேற்ப அவைகளின் அளவைகளாகிய 
எடைகள் எடுத்துக்கொள்ளப்படவேண்டும் . ஒரு நடுத்தரக் 
குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு 100 கிலோ அரிசி செலவினமாக 
எடுத்துக்கொள்ளலாம் . முந்திரிப்பருப்பு அரை கிலோவாக 
எடுத்துக்கொள்ளலாம் . இவ்வாறு ஒவ்வொரு பொருளும் அது 
பயன்படும் அளவிற்கு 

எடுத்துக் கொள்ளப்படல் 
வேண்டும் . நிலையான எடைகள் , பெரிதும் பயன்படும் அளவில் 
மாறுபடுகின்ற தன்மையைத் தவிர்ப்பது நல்லது . 


எடையாக 


இந்தியாவில் கையாளப்படும் சில முக்கிய குறியீட்டு எண்கள் 

நம் நாட்டில் சிறப்பாகக் கையாளப்படும் சில குறியீட்டு 
எண்களை இங்குக் குறிப்பிடுவோம் . 

தொழிலாளர்கள் வாழ்க்கைத்தரக் குறியீட்டு எண் , நம் 
நாட்டில் கையாளப்படும் பல குறியீட்டு எண்களில் ஒன்றாகும் . 
மத்திய அரசின் தொழிலாளர் கழகம் இத்தகைய குறியீட்டு 
எண்களை அவ்வப்போது உருவாக்கிக் கையாண்டு வருகிறது . 
இராச்சிய அரசுகளும் இத்தகைய குறியீட்டு எண்களைக் கணித்துக் 
கையாளுகின்றன . 


இரண்டாவது , சென்னை நகரத் தொழிலாளர் வாழ்க்கைத் 
தரக் குறியீட்டு எண்ணாகும் . நெசவுத் தொழிற்சாலை , இரயில் 
தொழிலாளர் நிலையம் , பொறியியல் செய்தளங்கள் , எண்ணெய்க் 
கிடங்குகள் , அச்சகங்கள் ஆகிய ஐந்து தொழிற்கூடங்களிலிருந்து , 
உணவு , உடை , விளக்கு எரிபொருள் , வீட்டு வாடகை , பிற 
இனங்கள் ஆகிய ஐந்து இனங்களில் செலவு சேகரிக்கப்பட்டு 
1935-36ஆம் ஆண்டில் ஒரு குடும்ப பட்ஜெட் ஆய்வு மேற் 


185 


குறியீட்டு எண்கள் 


அதிலிருந்து குறியீட்டு எண் கணிக்கப் 


கொள்ளப்பட்டது . 
பட்டது . 


மூன்றாவது , அகில இந்திய சராசரி தொழிலாளர் வகுப்பின 
ரது வாழ்க்கைத்தரக் குறியீட்டு எண்ணாகும் . அனைத்து இந்தியா 
விற்கும் கணிக்கப்படும் இக் குறியீட்டு எண் பொருளற்றதாயினும் , 
புள்ளிவிவரத்திற்காக இது கணிக்கப்படுகிறது . முதன்முதலில் 
1944 ஆம் ஆண்டை அடிப்படை 

ஆண்டாகக்கொண்டு இக் 
குறியீட்டு எண் கணிக்கப்பட்டது . 


நான்காவது , 

விவசாய உற்பத்தியின் குறியீட்டு எண் . 
19 வகை முக்கிய விவசாய உற்பத்திப் பொருள்களுக்கு இந்து 
வருடங்களுக்கு ஒரு முறை வீதம் , இந்திய மத்திய அரசின் 
உணவு விவசாய இலாக்காவினைச் சார்ந்த பொருளாதாரப் 
புள்ளியியல் இயக்குநரால் இது கணிக்கப்படுகிறது . 


ஐந்தாவது , தொழிற்சாலை உற்பத்திப் பொருள்களின் குறி 
யீட்டு எண்ணும் கணிக்கப்பட்டு , கையாளப்பட்டு வருகிறது . 

. 
மத்திய அரசில் தொழிற்சாலைப் புள்ளிவிவர இயக்குநர் அலுவல 
கத்தார் 1946 ஆம் ஆண்டை அடிப்படை ஆண்டாகக்கொண்டு 
இதனைக் கணித்துக் கையாண்டு வருகின்றனர் . 


இதுதவிர , வணிகப் பொருள்களின் குறியீட்டு எண் , இந்திய 
ரிஸர்வ் வங்கியின் பாதுகாப்புப் பத்திர விலைகளின் குறியீட்டு 
எண் , தொழிற்சாலைப் பணியாள்களின் உதியக் குறியீட்டு எண் , 
தொழிற்சாலைகளின் இலாபக் குறியீட்டு எண் , வெளிநாட்டு 
வணிகக் குறியீட்டு எண் என்பன போன்ற பல்வேறு குறியீட்டு 
எண்கள் கணித்துக் கையாளப்படுகின்றன . 


பயிற்சி 


1 . 


கீழ்க்காணும் சங்கிலித்தொடர் அடிக்குறியீட்டு எண் 
களிலிருந்து நிலையான அடிக்குறியீட்டு 

எண்களைத் 
தயார் செய்க : 


1901 


1902 


1903 


1900 


1904 


ஆண்டு 


குறியீட்டு 
எண் 


80 


110 


120 


.90 

140 
( செ.ப. ) 


வணிகப் புள்ளியியல் 


186 


2 . 


கீழ்க்காணும் நிலையான அடிக்குறியீட்டு எண்களிலி 
ருந்து , சங்கிலித்தொடர் அடிக்குறியீட்டு எண்களைத் 
தயார் செய்க : 


1940 


1941 


1942 


1943 


1944 


267 


275 


280 


290 


320 
( செ.ப. ) 


3 . 


குறியீட்டு எண்களின் பயன்களை விளக்குக . வாழ்க் 
கைத்தரக் குறியீட்டு எண்ணைத் தயார் செய்யும்போது , 
பின்பற்றப்படவேண்டிய வழிமுறைகளை விளக்குக . 

( செ.ப. ம.ப. ) 


ஒரு சராசரி தொழிலாளர் வகுப்பினரது குடும்ப 
பட்ஜெட் குழு எடைகளும் , குழுக் குறியீட்டு எண்களும் 
கீழே உள்ளன . கொடுக்கப்பட்டுள்ள எடைகளுக்கு 
ஏற்ப , வாழ்க்கைத்தரக் குறியீட்டு எண்ணை 


உரு 


வாக்குக . 


1960 ஜனவரி 
யில் குறியீட்டு 


குழு 


எடைகள் 


எண் 


உணவு 


152 


48 


விளக்கும் 
எரிபொருளும் 


} 


110 


5 


டை 


130 


10 


வீட்டு வாடகை 


100 


12 


இதர இனங்கள் 


80 


15 


அவ்வாறு உருவாக்கப்பட்ட குறியீட்டு எண்ணின் 
முக்கியத்துவத்தையும் பயனையும் பற்றி ஆய்வுரை 
வழங்குக . 

( செ.ப. ) 


5 . 


குறியீட்டு எண் 
சோதனைகள் யாவை ? 


திருப்திப்படுத்தவேண்டிய 


187 


குறியீட்டு எண்கள் 


கீழ்க்காணும் புள்ளிவிவரத்தின் துணைகொண்டு , ஒரு 
குறியீட்டு எண் உருவாக்குக . 


ஒரு மூலஅளவையில் விலை 


அளவுகள் 


இனம் 


1960 


1965 


1960 


1965 


ரூ.பை. 


ரூ.பை. 
9.20 


1 . 


15.00 


5 


5 


2 . 


8.00 


12.00 


10 


11 


3 . 


4.00 


5.00 


6 


6 


1.00 


1.25 


8 


( செ.ப. ) 


குறியீட்டு எண்களை 


உருவாக்கும் 


முறைகளை 


விளக்குக . 


( செ.ப. ) 


7 . 


ஒரு குறியீட்டு எண்ணைக் கணிக்கும்போது பெருக்குச் 
சராசரியினை , சராசரிகளில் ஒருவகையாகக் கொள்வதில் 
உள்ள சிறப்பியல்புகளை விளக்குக . குறியீட்டு எண்களை 
உருவாக்குவதற்கு , ஃபிஷர் குறியீட்டு எண்ணே மிகுந்த 
தகுதி வாய்ந்தது என்பதனை விளக்குக . 

வாழ்க்கைத்தரக் குறியீட்டு எண்கள் எவ்வாறு 
கணிக்கப்படுகின்றன ? 

( செ.ப , ) 


8. நிலையான அடிப்படைக் குறியீட்டு 

எண்ணிற்கும் , 
அடிப்படைச் சங்கிலித்தொடர் குறியீட்டு எண்ணிற்கு 
முள்ள வேறுபாட்டினைச் சுட்டிக்காட்டுக . கீழ்க் 
காணும் நிலையான அடிப்படைக் குறியீட்டு எண்களி 
லிருந்து அடிப்படைச் சங்கிலித்தொடர் குறியீட்டு 
எண்களைக் காண்க . 


. 


1966 


1965 


1967 ) 


1968 


1969 


ஆண்டு 
நிலையான 
அடிப்படைக் 
குறியீட்டு 
எண் 


425 


446 


457 


480 


496 


( செ.ப. , 


வணிகப் புள்ளியியல் 


188 


9 . 


பொதுவான விலை நிலைக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணை 
உருவாக்கும்போது எடை பெறும் பங்கினை விளக்கமாக 
விவாதிக்கவும் . 

( செ.ப. ) 


10 . 


குறியீட்டு எண்கள் பொருளாதார அழுத்தமானி 
களாக உள்ளன - இந்தக் கூற்றை விளக்குக . மேலும் , 
பிரசுரிக்கப்படும் குறியீட்டு எண்களைப் பயன்படுத்து 
வதில் கையாளவேண்டிய கவனமுறைகளை விளக்குக . 

( செ.ப. ) 


11 . 


கீழ்க்காணும் புள்ளிவிவரங்களிலிருந்து வாழ்க்கைத்தர 
எண்ணோடு 

மெலிவாக்குக 

( deflate ). 
மெய்யான வரவுகள் எவ்வாறு மாறுகின்றன என்பதை 


வரவினை 


ஆய்க . 


ஆண்டு 


மாத வருமானம் 

( ரூபாயில் ) 


வாழ்க்கைத்தரக் 
குறியீட்டு எண் 


1966 


400 


100 


1967 


500 


150 


1968 


600 


250 


1969 


700 


300 


1970 


800 


400 


( செ.ப. ) 


12 . 


குறியீட்டு எண்களை 

உருவாக்கும்போது எழும் 
பிரச்சினைகளைப் பற்றி ஒரு குறிப்பு எழுதுக . 

( செ.ப. ) 


13 . 


வாழ்க்கைத்தரக் குறியீட்டெண்ணைப் பற்றி ஒரு சிறு 
குறிப்பு எழுதுக . 

( செ.ப. ) 


14 . 


ஒரு சராசரி 


தொழிலாள வகுப்பினரது குடும்ப 
பட்ஜெட்டின் குழு எடைகளும் , 

எடைகளும் , குழுக் குறியீட்டு 
எண்களும் பின் 

தரப்பட்டுள்ளன . கொடுக்கப் 


189 


குறியீட்டு எண்கள் 


பட்டுள்ள எடைகளுக்கு ஏற்ப , வாழ்க்கைத்தரக் குறி 
யீட்டு எண்ணைக் காண்க . 


குழு 


எடை 


குறியீட்டு எண் 


352 


48 


உணவு 


220 


10 


எரிபொருள் , விளக்கு 


230 


8 


உடை 


160 


12 


வாடகை 


190 


15 


இதர இனங்கள் 


15 . 


( ஐ.எ.எஸ் . ) 
கீழ்க்காணும் புள்ளிவிவரத்திற்கு ஃபிஷர் இலட்சியக் 
குறியீட்டு எண்ணைக் கணக்கிடுக : 


அடிப்படை ஆண்டு நடப்பு ஆண்டு 
பண்டங்கள் 
விலை அளவு விலை 

அளவு 
( ரூபாயில் ) ( மணுவில்) ( ரூபாயில் ) (மணுவில் ) 


- 


A 


6 ) 


50 


10 


56 


2 


100 


2 


B 


120 


C 


4 


60 


6 


60 


101 


30 


D 


12 , 


24 


அக்குறியீட்டெண் , காரணிமாற்றுச் சோதனை 
யையும் , காலமாற்றுச் சோதனையையும் திருப்திப்படுத்து 
கின்றதா எனப் பார்க்க . 

( அ.ப , ) 


வணிகப் புள்ளியியல் 


190 


16 . 


உற்பத்தியாளர்களால் பெறப்பட்ட சராசரி விலைகள் 
தரப்பட்டுள்ளன . 


ஆண்டு கோதுமை கார்ன் 


சர்க்கரை 
பார்லி உருளைக் வள்ளிக் 

கிழங்கு கிழங்கு 


1913 


80 


69 


39 


54 


69 


73 


1915 


93 


66 


54 


50 


79 


1934 


87 


79 


52 


72 


42 


64 


மேற்கண்ட பட்டியலைப் பயன்படுத்தி , 

1913 ஆம் 
ஆண்டை அடிப்படையாகக்கொண்டு, 1915 , 1934 ஆம் 
ஆண்டுகளுக்கு ஃபிஷர் இலட்சியக் குறியீட்டு எண்களைக் 
காண்க . 

( செ.ப. ) 


17 . 


கீழ்க்காணும் இரு புள்ளிவிவரத்தொடர்களை , 1957 ஆம் 
ஆண்டை அடிப்படையாகக்கொண்ட குறியீட்டு எண் 
களாக மாற்றுக . அவற்றை வரிப்படத்தில் வரைந்து 
காட்டி ஒப்பிடுக . 


கூலி ( ரூபாயில் ) 


ஆண்டு 


சாதாரண 
வேலை 


கைதேர்ந்த 
வேலை 


1957 


1.12 


3.00 


1958 


1.25 


3.12 


1959 


1.50 


3.50 


1960 


2.00 


4.00 


1961 


2.12 


4.50 


1962 


2.25 


5.00 


1963 


> 2.50 


5.75 


( அ.ப. ) 


11. காலத்தொடர்கள் 


பல்வேறு வகைப்பட்ட புள்ளிவிவரங்களில் , மிகுந்த அளவில் 
(வெளியிடப்படுபவற்றுள் காலத்தொடர்கள் ( Time Series) 
ஒன்றாகும் . மழை அளவு , உற்பத்தி , பண்டங்களின் விலை அல்லது 
குறியீட்டு எண் , வங்கிகளில் குவியும் முதலீடுகள் , பண்டங்களின் 
ஏற்றுமதி , இறக்குமதிகள் , பண்டங்களின் விற்பனை அளவு , 
கால்நடை , மக்கள் எண்ணிக்கை போன்ற மாறிகள் காலத்திற்குக் 
காலம் மாறுபடும் தன்மையன . காலத்தின் பல்வேறு அடுத்தடுத்த 
இடைவேளைகளில் ஒரு மாறி பெறும் மதிப்புகளை , எண் அளவு 
படுத்தினால் , ஒரு காலத்தொடர் பெறப்படும் . 

காலம் , முழு 
ஆண்டுகளாகவோ அரை , 

கால் 

வருடங்களாகவோ , மாதங் 
களாகவோ , வாரங்களாகவோ 

நாட்களாகவோ தரப் 
பட்டிருக்கும் . காலத்தொடர்கள் , வரலாற்றுத் தொடர்கள் 
( Historical Series ) எனவும் அழைக்கப்படுகின்றன . 

ஏதோ ஒரு 
மாறி அல்லது ஒருசில மாறிகளின் சேர்க்கையமைப்பின் எண் 
அளவு மதிப்புகள் கால இடைவெளி ஒழுங்கில் ( Chronological order ) 
தரப்பட்டால் அது ஒரு காலத்தொடரெனக் கூறலாம் . இத்தகு 
காலத்தொடர்கள் பொருளாதார , வணிகத் துறைகளில் பெரிதும் 
கையாளப்பட்டுப் பயன்படுத்தப்படுகின்றன 


காலத்தொடர்களின் இயல்பு 

ஒரு மாறியின் மதிப்பு மாறுவதாலேயே காலத்தொடர்கள் 
உருவாகின்றன . இம் மாறுதல்கள் எதனால் ஏற்படுகின்றன ? 
பல்வேறு 

காரணங்களால் மாறி தன் மதிப்பில் வேறுபாடு 
அடைகின்றது . அவை இயற்கையாக ஏற்படும் மாறுதல்களாக 
இருக்கலாம் ; அல்லது அம்மாறி இயங்கும் கூட்டங்களின் அமைப் 
புத்தன்மையாயிருக்கலாம் ; அல்லது பொதுவான சமுதாய , 
பொருளாதார மாற்றங்களால் அத்தகு மாற்றங்கள் ஏற்பட 
லாம் . இம் மாறுதல்களைத் தொடும் தூண்டு கருவிகள் , மாறுதல் 
களைக் குறைந்தகால மாறுதல்களாக ( Short Term Variations ) 
ஏற்படுத்தலாம் . எனவே , பல்வேறுபட்ட காரணங்களால் ஒரு 
குறிப்பிட்ட காலத்தில் மாறியின் மதிப்பில் மாறுதல் ஏற்படுகிறது 
என்பது தெளிவாகும் . 


வணிகப் புள்ளியியல் 


192 


காலத்தொடரைப் பாகுபடுத்தல் 

கடந்த காலத்தில் , ஒரு மாறியின் மதிப்புகள் எம்முறையில் 
மாறுபடுகின்றன என்பதைக் காலத்தொடரிலிருந்து மேல்நோக் 
காக அறியலாம் . எடுத்துக்காட்டாக , ஒரு வியாபார அமைப்பில் , 
நிகழ்ந்த வியாபாரத்தின் நிலையை ஒரு காலத்தொடர் மேல் 
நோக்காகக் காட்டும் . அதிலிருந்து அவ்வியாபாரம் எதிர் 
காலத்தில் தழைக்குமா ? விரிவடையுமா ? அல்லது அதன் நிலை 
சீர்படாமல் நட்டத்திற்கு இழுத்துச் செல்லுமா ? என்பதை அது 
மேல்நோக்காகக் காட்டும் . ஆனால் , இத் தொடர்களை ஆழ்ந்து 
ஆய்ந்து எதிர்காலத்திற்கு வேண்டிய முறையில் திட்டமிட 
வேண்டுமானால் , காலத்தொடர்களைப் பகுத்துணர்தல் ( Analysis ) 
வேண்டும் . ஒரு தொழிற்கூடத்திலுள்ள நிர்வாகிகளும் , மார்க்கெட் 
மானேஜர்களும் எதிர்காலத்திற்குத் திட்டமிட்டுச் செயலாற்றும் 
பல்வேறு துறைகளிலுள்ளவர்களும் காலத்தொடர்களைப் பகுத் 
துணர்ந்து அறிதல் வேண்டும் . ஒரு வியாபாரக் கூடத்தின் கடந்த 
கால வியாபார நிலையைக் காட்டும் காலத்தொடரைத் திறமை 
யாகப் பகுத்துணர்ந்தால் , அது எதிர்காலத்தில் அவ்வியாபாரம் 
செல்லும் போக்கை ( Trend ) மிகத் தெளிவாகக் காட்டும் . 
வீணாகப் பண்டங்களைச் சேர்த்து வைக்காமலும் , மூலதனத்தை 
முடக்கி வைக்காமலும் எதிர்காலத்தில் வியாபாரத்தைச் செம்மை 
யாக மேற்கொள்ள அது பயன்படும் . எதிர்காலத்தில் வியா 
பாரத்தில் விற்பனைக் குறைவு நிலையை அப் பகுத்துணர்தல் காட்டு 
மானால் , தகுந்த நேரத்தில் தகுந்த அளவையில் எதிர்காலத்தில் 
வியாபார நிலையைத் தெரிந்துகொள்ளும் நிலை ஏற்படுவதால் , 
ஏற்படவிருக்கும் இக்கட்டான நிலைகளைச் சமாளிக்க முன்கூட்டியே 
தகுந்த ஏற்பாடுகளைச் செய்துகொள்ள இது உதவும் . சுருக்க 
மாகக்கூறின் , எதிர்காலத்தில் ஒரு மாறியின் நிலையை முன் 
கூட்டியே தீர்மானிக்கக் காலத்தொடர்களின் பகுத்துணர்தல் 
பயன்படுகிறது . பகுத்துணர , முதலில் காலத்தொடர் போக்கின் 
தன்மையை ஆயவேண்டும் . 


போக்கின் வகைகள் 


ஒரு காலத்தொடர் சுட்டிக்காட்டும் மாறியின் மதிப் 
போக்கினை நான்கு வகையாகப் பிரிக்கலாம் . 

அ ைபுகளின் 
( 1 ) பொதுப்பொக்கு ( The General Trend or Secular T ! யொவன : 
அடிப்படைப்போக்கு அல்லது . நீண்டகாலப் போ . rend ) இதனை 
Long Time Trend ) எனவும் அழைக்கலாம் . ( 2 ) பா 
கள் ( Seasonal Variations ) ; ( 3 ) வளையப்போ ருவகால மாறுதல் 
ments) ; ( 4 ) ஒழுங்கற்ற போக்கு (Irregular ," கு (Cyclical Move 


க்கு ( Basic or 


Movements) . 


காலத்தொடர்கள் 


193 


பொதுவான போக்கு 

ஒரு காலத்தொடரில் , நீண்ட காலத்திற்குப் பொதுவான 
மேல்நோக்கு அல்லது கீழ்நோக்கு நிலை காணப்பட்டால் அதனைப் 
பொதுவான போக்கு எனக் கூறுகிறோம் . ஒரு தொழிற்சாலையின் 
உற்பத்தியில் , குறைந்த கால அளவில் உற்பத்தி அளவில் ஏற்றத் 
தாழ்வுகள் காணப்பட்டாலும் , நீண்டகால நோக்கில் உற்பத்தி 
யின் அளவில் நிதானமான முன்னேற்றமிருப்பதைக் காணக் 
கூடும் . ஒவ்வொரு நாளும் வெப்பநிலையைக் காட்டும் வரிப்படம் 
நடுப்பகலில் ஒரு மீப்பெரு மதிப்பையும் , இரவில் ஒரு மீச்சிறு 
மதிப்பையும் காட்டும் ; ஆனால் , 6 அல்லது 7 மாதங்களுக்கு 
வரையப்பட்ட அத்தகைய ஒரு வரிப்படம் வெப்பநிலையில் 
நிதானமான ஏற்றத்தை அல்லது இறக்கத்தைக் காட்டும் . 
கோடைகாலத்தை நோக்கிச் செல்லுகின்ற பருவத்தில் அது 
நிதானமாக ஏறுவதையும் , பனிக்காலத்தை நோக்கிச் செல்லு 
கின்ற பருவத்தில் அது நிதானமாக இறங்கி வருவதையும் காண 
லாம் . இத்தகைய போக்குகள் , பொதுவான அல்லது நீண்ட 
காலப் போக்குகளாகும் . எனவே , நீண்டகாலப் பருவமொன்றில் , 
ஒரு மாறியின் மதிப்பு மெதுவாகவும் நிதானமாகவும் ஏறும் 
அல்லது இறங்கும் நிலையைக் காட்டுவதே , பொதுவான அல்லது 
நீண்டகாலப் போக்காகும் . இது ஓர் ஒழுங்கான ( regular ) 
போக்காகும் . பொதுவான நீண்டகாலப் பருவமென்பதை 15 
அல்லது 20 ஆண்டுகள் எனக்கொள்ளலாம் . 


நீண்ட காலப்போக்கு - முதல் முறை 

எனவே , ஒரு காலத்தொடரில் நீண்டகாலப் போக்கினை 
அறிய , குறைந்த காலங்களில் ஏற்படும் மாறுதல்களை நீக்க 
( Eliminate ) முயலவேண்டும் . இதனை அறிய மூன்று வெவ்வேறு 
வழிகள் பின்பற்றப்படுகின்றன . 


( 1 ) வரிப்பட முறை : இம் முறையால் , ஒரு 

வரிப் 
படத்தில் x அச்சில் காலங்களையும் y அச்சில் மாறியின் மதிப்பு 
களையும் எடுத்துக்கொண்டு , காலமதிப்பிற்கேற்ற வெவ்வேறு 
புள்ளிகளை வரிப்படத்தில் குறிக்கின்றோம் . இப் புள்ளிகளின் 
வழியாக ஒரு மெல்லிய வளைகோட்டினை வரைகிறோம் . எல்லாப் 
புள்ளிகளுக்கும் மிகமிக நெருக்கமாக இவ்வளைகோடு செல்லும் . 
வளைகோடு செல்லும் போக்கினை இது காட்டும் . நீண்டகாலப் 
போக்கினை அறிய மிகத் துல்லியமான முறை இதுவன்று . எனி 
னும் ; * மேல்நோக்காக நீண்டகாலப் போக்கினை அறிய இது 
பயன்படுகிறது . 
வணி-13 


வணிகப் புள்ளியியல் 


194 


சம 


நீண்ட காலப்போக்கு - இரண்டாம் முறை 
( 2 ) 

நகரும் சராசரிகள் முறை : ஒரு குறிப்பிட்ட 
கால இடைவெளிகளைக்கொண்ட ஒரு காலத்தொடரில் இம் முறை 
பயன்படுகிறது . இம் முறையில் , கொடுக்கப்பட்ட காலத்தொடர் , 
வேறொரு காலத்தொடராக மாற்றியமைக்கப்படுகிறது . இனங் 
களைப் பல சம இனங்கள் கொண்ட குழுக்களாக எடுத்துக்கொண்டு 
ஒவ்வொரு குழுவிற்கும் சராசரி எடுத்துக்கொள்ளப்படுகிறது . 
இம் முறையில் தொடர்ந்து ஒவ்வொரு குழுவாக எடுத்துக்கொண்டு 
சராசரிகள் காணப்படுவதில்லை . அதற்குப் பதிலாக , தொடக்கத்தில் 
ஓர் இனத்தை விட்டுவிட்டு , முடிவில் ஓர் இனத்தை எடுத்துக் 
கொண்டு அக்குழுவிலுள்ள இனங்களுக்குச் சராசரி காண்கிறோம் . 
எடுத்துக்காட்டாக , 


12 


1940 
1941 
1942 
1943 
1914 
1945 


14 
16 
18 
19 


என ஒரு காலத் தொடரின் பகுதி அமைந்தால் , சராசரிகளைக் 
காண ( 10 , 12 , 14 ) , ( 16 , 18 , 19 ) என்ற குழுக்களாக 
அமைக்காமல் , ( 10 , 12 , 14 ) , ( 12 , 14 , 16 ) , ( 14 , 16 , 18 ) . 
( 16 , 18 , 19 ) .......... .என்றவாறு குழுக்கள் அமைக்கப் 
பட்டு , ஒவ்வொரு குழுவிற்கும் கூட்டுச் சராசரி காணவேண்டும் ,. 
இங்கு மூன்றைக் கால இடைவெளியாகக்கொண்டு , ஒவ்வொரு 
குழுவிற்கும் மூன்று மதிப்புகளை எடுத்துள்ளோம் ; இதுபோன்றே , 
4 அல்லது 5 - ஐக் கால இடைவெளியாகக்கொண்டு , முறையே 
4 அல்லது 5 மதிப்புகளைக்கொண்ட குழுக்கள் அமைத்து . அக் 
குழுக்களின் நகரும் சராசரிகளைக் ( Moving Averages ) காணலாம் . 
அடுத்தடுத்துள்ள இரு மீப்பெரு மதிப்புகள் அல்லது மீச்சிறு 
மதிப்புகளின் அளவுகளுக்கு இடையே உள்ள காலத்தை ஒரு 
கால இடைவெளி 

( Period ) எனக்கொண்டால் , கொடுக்கப் 
பட்டுள்ள காலத்தொடரில் சராசரிக்கால இடைவெளியை நகரும் 
சராசரிகளைக் 

கணிக்க எடுத்துக்கொள்ளப்படும் இனங்களின் 
எண்ணிக்கையாகக் கொள்ளலாம் . 


கால 


புள்ளிவிவரங்கள் காட்டும் 

வட்ட ஒழுங்குடைய 
தன்மையைப் ( Periodicity ) புறக்கணிப்பதே இம் முலையின் 
நோக்கமாகும் . எனவே , கால இடைவெளித் தன்மையைக் 
காட்டாத தொடருக்கு இம் முறை பொருந்தாது . 


காலத்தொடர்கள் 


195 


சராசரிகளைக் கணக்கிடும்போது , வெவ்வேறு 

இடைவெளி 
எண்ணிக்கைகளை எடுத்துக்கொள்வதற்கு இது வாய்ப்பளிக்கிறது ; 
எனவே , வெவ்வேறு போக்குக்கோடுகள் பெறப்படுவதற்கு வாய்ப் 
புண்டு என்பதை நாம் அறியவேண்டும் . சராசரிகளைக் கணிக்க 
எடுத்துக்கொள்ளப்படும் இனங்களின் எண்ணிக்கைதான் இம் 
முறையில் சிறப்பானதும் , நபருக்கு நபர் மாறுபடக்கூடிய 
தொன்றும் ஆகும் . எனினும் , மேற்சொல்லப்பட்டுள்ள வழியைக் 
கையாண்டு , நகரும் சராசரிகளைக் காண , இனங்களின் எண்ணிக் 
கையைத் தீர்மானிக்கவேண்டும் . நகரும் சராசரிகளைத் தீர் 
மானித்துப் பட்டியலில் எழுதும்போது , 3 ஆண்டு நகரும் 
சராசரிகளை 2 - வது ஆண்டிற்கு எதிராக எழுத 

ஆரம்பிக்க 
வேண்டும் ; 4 ஆண்டு நகரும் சராசரிகளை 2 - வது ஆண்டிற்கு 
எதிராக எழுதவேண்டும் ; 5 ஆண்டு நகரும் சராசரிகளை 3 - வது 
ஆண்டிற்கு எதிராக எழுதவேண்டும் . இது , நகரும் சராசரிகளை 
மையப்படுத்தும் வழியாகும் . 


எடுத்துக்காட்டு 

ஒரு பண்ட வருட உற்பத்தியின் குறியீட்டு எண்கள் கீழே 
தரப்பட்டுள்ளன . 


ஆண்டு 


ஆண்டு 


குறியீட்டு 
எண் 


குறியீட்டு 
எண் 


1910 


114 


1917 


117 


1911 


116 


1918 


121 


1912 


118 


1919 


120 


1913 


117 


1920 


124 


1914 


116 


1921 


132 


1915 


118 


1922 


128 


3 


3 


1916 


120 


1923 


122 


( அ ) மேற்கண்ட புள்ளிவிவரத்திற்கு 4 ஆண்டு நகரும் 
சராசரியைப் பொருத்துக 

( அ.ப. ) 


196 


வணிகப் புள்ளியியல் 


( ஆ ) நகரும் சராசரி வரிப்படம் வரைந்து காட்டுக . 


ஆண்டு 


குறியீட்டு 

எண் 


4 ஆண்டு 
மொத்தம் 


4 ஆண்டு நகரும் . 
சராசரிகள் 


114 ) 


1910 
1911 
1912 
1913 
1914 
1915 
1916 
1917 
1918 
1919 
1920 
1921 
1922 
1923 


116 
118 
117 , 
116 . 
118 . 
120 
117 
121 
120 
124 


465 
467 
469 
471 
471 
476 
478 
482 
497 
504 
506 


116.25 
116.75 
117.25 
117.75 
117.75 
119.00 
119.50 
120.50 
124.25 
126.00 
126.50 


132 


128 
122 


127 


125 


124 


1221 


120 


1181 


116 


114 


112 


110 

1910 


12 


14 


6 


18 


20 


22 


24 


நகரும் சராசரி- படம் 15. 


197 


காலத்தொடர்கள் 


எடுத்துக்காட்டு 

30 ஆண்டுகளில் ஒரு பண்டத்தின் மொத்த விற்பனை விலையின் 
குறியீட்டு எண்களைக் கீழ்க்காணும் காலத்தொடர் காட்டுகிறது . 
நகரும் சராசரி முறையில் போக்கினைக்காண எடுத்துக்கொள்ள 
வேண்டிய கால இடைவெளி யாது ? 


1901 1902 1903 1904 1905 1906 1907 1908 1909 1910 


108 


116 


102 


111 


114 


126 


119 


115 


119 128 


1911 1912 1913 1914 1915 1916 1917 1918 1919 1920 


126 


123 


135 


132 


135 


146 


139 


135 


131 


140 


1921 1922 1923 1924 1925 1926 1927 1928 1929 1930 


147 


144 


148 


140 


151 


162 


155 


152 


148 


162 


மீப்பெரும் விலைக் குறியீட்டு எண்கள் 1901 , 1906 , 1910 , 
1911 , 1916 , 1921 , 1925 , 1926 , 1930 ஆம் ஆண்டுகளில் 
நிகழ்கின்றன . மீப்பெருமதிப்புகள் ஏறத்தாழ , 1901 , 1906 , 
1911 , 1916 , 1921 , 1926 ஆம் ஆண்டுகளில் நிகழ்வதாகக் 
கொள்ளலாம் . ) எனவே , நகரும் சராசரி முறைக்கு எடுத்துக் 
கொள்ளவேண்டிய கால இடைவெளி 5 ஆண்டுகளாகும் . எனவே , 
5 ஆண்டுகளுக்கு நகரும் சராசரிகள் காணவேண்டும் . 


கால 


நீண்ட காலப்போக்கு - மூன்றாம் முறை 

( 3 ) ஒரு காலத்தொடரின் நீண்டகாலப் போக்கினை அறிய 
“ மிகக் குறைந்த வர்க்கக் கொள்கை கையாளப்படுகிறது . 
இடைவெளி குறிப்பிடாதபோது , நகரும் சராசரி முறையைக் 
கையாளமுடியாது . அங்கெல்லாம் மிகக் குறைந்த வர்க்கக் 
கொள்கை முறையால் வளைகோடுகளைப் பொருத்திப் போக்கு 
காணப்படுகிறது . 

வளைகோடு பொருத்தலை ஏற்கெனவே தனி 
அத்தியாயத்தில் விரிவாக விளக்கியுள்ளோம் . 


எடுத்துக்காட்டு 

1955-64ஆம் ஆண்டுகளுக்கு ஒரு நகரத்தின் தொழிற் 
சாலைகளில் வேலைவாய்ப்பினைக் காட்டும் கீழ்க்காணும் புள்ளி 
விவரத்தின் போக்கினைக் காண்க : 


198 


வணிகப் புள்ளியியல் 


1955 56 57 58 59 60 61 62 63 64 


வேலை 
பார்ப் 
பவர்கள் 

3. 2 3.3 3.7 3.9 3.6 4.3 4.8 4.8 5.3 6.4 
( இலட்சக் | 
கணக்கில் ) J 

( ...) 
இதற்கு ஒரு நேர்க்கோட்டினைப் பொருத்திப் போக்கினைக் 
காண்போம் . 


X 


y 





X = 2 . " 


X2 


9 


1955 

56 
* 57 
58 
59 


3.2 
3.3 
3.7 


81 
49 


-3.5 
-2.5 


25 


- 28.8 
--2.3.1 

18. :) 
--11.7 

- 3.6 


3.9 


--3 


9 


77 


3.6 


- 


--0.5 


1 


0 


0.5 


1 


1 


4.3 


1.5 


9 


60 
261 
62 
163 
64 


4.3 
4.8 
4.8 
5.4 
6.3 


3 
5 


2.5 
3.5 


14.4 
24.0 
37.8 
56.7 


25 
49 
81 


7 


9 


மொத்தம் 43.3 


0 


330 


51.5 


இயல் சமன்பாடுகள் 

m 2 x + c = x = Y x ) 

m z x + n c = 1 y 
( அ - து ) 330 m = 51.5 

10c 43.3 
எனவே , 

0.156 ; c = 4.33 . 
ஃ நேர்க்கோடு : y = 0.156 X + 4.33 


- 


குறிப்பு 

இதுபோன்ற கொடுக்கப்பட்டுள்ள ஒரு காலத்தொடருக்கு - 
பரவளையம் . இலாகிருதமிக் வளைகோடுகள் போன்ற பிற வளை 
கோடுகளையும் பொருத்தலாம் . 


காலத்தொடர்கள் 


199 


பருவகால மாறுதல்கள் 

நீண்டகாலத் திட்டங்களுக்கு , எதிர்கால நிலைகளைத் தீர் 
மானிக்க , நீண்டகாலப்போக்கு மிகவும் பயன்படுத்தப்படுகிறது 
எனக் 

கண்டோம் . ஆனால் , குறுகியகாலத் திட்டங்களுக்குச் 
செயல்படு முறைகளுக்கும் , கட்டுப்பாட்டுக் காரியங்களுக்கும் , 
பருவகால மாறுதலை விளக்கும் போக்கினைக் காண்பது அவசியம் . 


ஓர் ஆண்டின் பருவகால மாறுபாட்டால் , காலநிலை மாறு 
பாட்டால் , ஒரு மாறியின் மதிப்புகளில் மாறுதல்கள் ஏற்படு 
கின்றன . அறுவடைக் காலங்களில் தானியங்களின் விலை குறைவ 
தும் , பின்பு மெதுவாக விலை ஏறுவதையும் காணலாம் . ஓர் 
ஆண்டில் , அறுவடை அல்லது உற்சவங்கள் போன்ற காரணங் 
களால் ஒரு மாறியின் மதிப்பு குறுகிய காலத்தில் ஏறி , இறங்கு 
கின்ற மாறுதல் நிலையை பருவகால மாறுதல்கள் 

(Seasonal 
Variation ) எனக் கூறுகின்றோம் . 


எனவே , ஒரு காலத்தொடரில் பருவகால மாறுதல்களைக் 
காணுகின்றபோது நீண்டகாலப் போக்கினைப் புறக்கணிக்க 
வேண்டும் ; குறுகியகால மாறுதல்களை ஆயவேண்டும் . பருவகால 
மாறுதல்களை ஆய , கீழ்க்காணும் வழிமுறைகள் கையாளப்படு 


கின்றன . 


( 1 ) எளிய சராசரி முறை ( Method of Simple Averages ) ; 

வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் அல்லது கால் 

வருடந்தோறும் சராசரிகள் காணுதல் . 
( 2 ) போக்குவிகித முறை ( Ratio - to - trend Method ) ; 
( 3 ) நகரும் சராசரிகள் முறை ( Moving Average Method ) ; 
( 4 ) இணைப்பு இணைவீதங்கள் முறை 

( Link Relatives 
Method ) . 


எளிய சராசரி முறை 


இம் முறையினைக் கீழ்க்காணும் எடுத்துக்காட்டால் விளக்கு 


வோம் . 


எடுத்துக்காட்டு 

கீழ்க்காணும் தொடருக்குச் சராசரிக் காலமாறுபாட்டினைக் 
கணக்கிடுக . 


வணிகப் புள்ளியியல் 


200 


கால்வருட உற்பத்தி 


ஆண்டு 


1 


11 


IV 


1924 


30 


81 


62 


119 


1925 


33 


104 


86 


171 


1926 


153 


99 


221 


1927 


56 


172 


129 


235 


1928 


67 


201 


136 


302 


( அ.ப. ) 


ஆண்டு முதல் கால் இரண்டார் . ன் ஒம் 

நான்காம் 
கால் வருடம் கால் வருடம்: கால் வருடம் 


வருடம் 


1924 


30 


81 


62 


119 


1925 


33 


104 


86 


171 
221 


1926 


42 


153 


99 


1927 


56 


172 


129 


235 


1928 


67 


201 


136 


302 


மொத்தம் 


228 


711 


512 


1,048 


பருவகாலச் 
சராசரிகள் 


45.6 


142.2 


102.4 


209.6 


-- 


--- 


பருவகாலக் குறியீட்டு எண் = 

கால் வருடச் சராசரி 
பொதுச் சராசரி 

X 100 . 
456 + 142.2 + 102.4+ 209.6 . 
இங்கு , பொதுச் சராசரி 


499.8 


- 


124.95 


4 . 


முதல் பருவ காலக் குறியீட்டு எண் 


45-6 
124.95 


x 100 - 36.49 


காலத்தொடர்கள் 


201 


இரண்டாம் கால்வருடப் பருவகாலக் குறியீட்டு எண் 


142.2 
124.95 


- 


X 100 


- 


113.8 


மூன்றாம் கால் வருடப் பருவகாலக் குறியீட்டு எண் 


- 


102.4 
121.95 


x 1000 = 81.93 


நான்காம் கால் வருடப் பருவகாலக் குறியீட்டு எண் 


209.6 
124.95 


- 


X 100 


167.7 


எனவே , 36.49 , 113.8 , 81.93 , 167.7 என்ற எண்கள் 
எளிய சராசரி முறையில் பருவகால பாறுபாட்டுப் போக்கினச் 
சுட்டிக்காட்டுகின்றன . இரண்டாம் , நான்காம் கால் வருடப் 
பருவங்களில் இது ஏறியுள்ளது ; முதல் , மூன்றாம் கால் வருடப் 
பருவங்களில் இது இறங்கியுள்ளது என அறியலாம் . 


போக்கு விகித முறை 

போக் குவிகித முறையைக் கீழ்க்காணும் எடுத்துக்காட்டால் 
விளக்குவோம் . 


எடுத்துக்காட்டு 

கீழே தரப்பட்டுள்ள புள்ளிவிவரங்களுக்குப் போக்குவிகித 
முறையில் பருவகால மாறுதல்களைக் காண்க . 


ஆண்டு முதல் கால் இரண்டாம் மூன்றாம் நான்காம் 
வருடம் 

கால் வருடம் கால் வருடம் கால் வருடம் 


1960 


30 


40 


36 


34 


1961 


34 


52 


44 


. 


1962 


40 


58 


54 . 


48 


1963 


54 


76 


68 


62 


1964 


80 


92 


86 


82 


( ஆ.ப. ) 


202 


வணிகப் புள்ளியியல் 


நடுநிலையி 
ஆண்டு லிருந்து 
மொத்தம் விலக்கம் 

X 


ஆண்டுச் 
சராசரி 


ஆண்டு 








X2 


Y, 


1960 


140 


2 


35 


--70 


32 


1961 


180 


-1 


1 


44 


1962 


200 


0 


50 


0 


0 


56 


1963 


260 


1 


65 


65 


1 


68 


1964 


240 


2 


85 


170 


80 


மொத்தம் 


280 


120 


10 


நேர்க்கோடு ; } = mx --- ( 

280 

56 
5 


= 


- 


L X 


m = 


120 
10 


12 


= 12 . 


ஃ நேர்க்கோடு Y = 12x + 56 
இங்கு , m = வருடமாறுதல் 

கால் வருடமாறுதல் = 3 . 
5 ஆண்டுகளின் போக்கு மதிப்புகள் (Trend Values ) 

Y , , Y , , Y. , Y , , Y , எனில் , 
Y , = 12 ( - 2 ) + 56 == 32 
Y , = 12 ( -1) + 56 = 44 
Y , = 12 ( 0 ) + 56 = 56 
Y , = 12 ( 1 ) + 56 = 68 

Y , 12 ( 2 ) + 56 = 80 
இனி , கால் வருட மதிப்புகளைக் காணவேண்டும் . 1960 - ற்கு 
வருடப்போக்கு மதிப்பு 32 ஆகும் . இது நான்கு பருவங்களின் 
மைய நிலையாகும் . எனவே , 
முதல் கால் வருடப்போக்கு மதிப்பு = 32 - } ( 3 ) = 27.5 
இரண்டாம் கால் வருடப்போக்கு மதிப்பு = 32 - 3 ( 3 ) 
மூன்றாம் கால் வருடப்போக்கு மதிப்பு = 32 + 1 ( 3 ) = 33.5 
நான்காம் கால் வருடப்போக்கு மதிப்பு = 32 + ( 3 ) = 36.5 


= 30.5 


203 


காலத் தொடர்கள் 


இது போன்றே , மற்றைய ஆண்டுகளுக்கும் போக்கு மதிப்புகள் 
கணித்துக் கீழ்க்காணும் பட்டியல் அமைக்கப்படுகிறது . 


கால் வருடப்போக்கு மதிப்புகள் 


ஆண்டு முதல் இரண்டாம் மூன்றாம் நான்காம் 

கால் வருடம் கால் வருடம் கால்வருடம் கால் வருடம் 


1960 


27.5 


30.5 


33. 5 


36.5 


1961 


39.5 


42.9 


45.5 


40.5 


1962 


51.5 


57.5 


60.5 


1963 


63. 5 


66.5 


69.5 


72.5 


1961 


75.5 


78.5 


81.5 


84.5 


கால் வருடப்போக்கு மதிப்புகளை , போக்கு மதிப்புகளின் 

சதவீதங்களாக அமைப்பு 


ஆண்டு முதல் இரண்டாம் மூன்றாம் 

நான்காம் 
கால் வருடம் கால் வருடம் கால் வருடம் கால் வருடம் 


109.1 


1960 


131.1 


107.5 


93.1 


1981 


86.1 


122.4 


90.7 


109.9 


1962 


77.7 


106.4 


93.9 


79.3 


1963 


85.0 


114.3 


97.8 


85.5 


1964 


106.0 


117.1 


105.5 


97.00 


மொத்தம் 


463.9 


591.3 


514.6 


445.6 


சராசரி 


92.78 


118.26 


109.92 


89.12 


பருவகாலக் 
குறியீட்டு 


92.0 


117.4 


102.1 


88.4 


எண் 


வணிகப் புள்ளியியல் 


204 


நகரும் சராசரி முறை 

இம் முறையினை நீண்டகாலப் போக்கினில் கண்டோம் . 
பருவகால மாறுதல்களைக் காண இம் முறை எங்ஙனம் பயன் 
படுகிறது என்பதைக் கீழ்க்காணும் எடுத்துக்காட்டால் விளக்கு 
வோம் . 


எடுத்துக்காட்டு 

நகரும் சராசரிகளின் முறைப்படி , கீழ்க்காணும் பட்டியலுக்குப் 
பருவகால மாறுபாட்டுப் போக்கினைக் காண்க . 


ஆண்டு முதல் இரண்டாம் மூன்றாம் நான்காம் 

கால் வருடம் கால் வருடம் கால் வருடம் கால் வருடம் 


1960 


30 


40 


36 


34 


1961 


34 


52 


50 


1962 


40 


58 


54 


48 


1963 


54 


76 


68 


62 


1964 


80 


92 


86 


82 


( க.ப. ) 


ஆண்டும் பருவகாலங் 

களும் 


போக்கு விலக்கம்= நிரல்2- நிரல்5) 


பருவகாலப் பலனுக்குத் திருத்தங்கள் 


திருத்தப் பட்டபருவ 

காலத் தொடர்= நிரல்2) +நிரல்7 


எஞ்சிய 


daPTC 


பொறுதல்= 

நிரல்8- நிரல்5 


காலந்தொடர்கள் 


| 


1 


2 


3 


4 


5 


6 


8 


1960 


I II III IV 


30 40 36 34 


140 144 


284 300 


35.5 37.5 


0.5 -3.5 


--1.2 

6.3 


34.8 40.3 


--(0.7 +2.8 


1961 


--6,8 

8.2 


I 

I 
1 IV 

] II 


34 52 50 44 


156 170 180 186 


326 350 366 378 


40.8 43.8 45.8 47.3 


4.5 -9.6 

1.2 6.3 


38.5 
42.4 48.8 50.3 


--2.3 -1.4 +3.0 +3.0 


-3.3 


1962 


40 58 54 48 


192 196 220 214 


388 416 434 446 


48.5 52.0 54.3 55.8 


--8.5 

6.0 -0.3 -7.8 


4,5 
--9.6 

1.2 6.3 


44.5 48.4 52.8 
54.3 


---4.0 

3.6 
-1.5 -1,5 


IV 


1963 


I 11 
III IV 


54 76 68 62 


232 246 260 286 


478 506 546 588 


59.8 63.3 68.3 73.5 


-5.8 12.7 --0.3 -11.5 


--9.6 

1.2 6.3 


58.5 
66.4 66.8 68.3 


-1.0 +3.1 

1.5 
-5.2 


622 660 


322 320 340 


77.8 81.3 


2.2 10.7 


4.5 -9.6 


84.5 82.1 


1964) 

II 
III IV 


-16.7 +1.1 


80 92 86 82 


205 


வணிகப் புள்ளியியல் 


200 


} 


மேற்கண்ட பட்டியலில் , 3 , 4 , 5 , 6 - ஆவது நிரல்களை 
எவ்வாறு கணக்கிடுவதென்பதை , அவற்றின் நிரல் தலைப்புகளி 
லிருந்து அறிந்து கொள்ளலாம் . 7 - வது பிரிவாகிய பருவகாலப் 
பலன்களுக்குத் திருத்தங்கள் கண்டவிதம் வருமாறு : தற்போது , 
பருவகாலப் பாதிப்புகளைக் காணக் 

காணக் கீழ்க்காணும் பட்டியலைக் 
காண்க . 6 - வது பிரிவில் கண்ட பதிப்புகளை ஆண்டு கொடுக்கும் 
பருவகாலங்களுக்கேற்ப எழுதப்பட்டுள்ளன. பின் கூட்டப்பட்டு , 
சராசரிகள் கணக்கிடப்பட்டுள்ளன . இந்தச் சராசரிகளின் கடுதல் 
பூச்சியமாக இருத்தல் நலம் . ஆனால் , இது , 
| 9.4 + 1.025 = 10.425 

- 0.825 ஆக உள்ளது . 

எனயே 
- 4.725-6.525 - 11.25 

0.825 
இந்தச் சராசரிகளுடன் + 

+ 0.206 - யைச் 

சேர்த்து 
4 
தசமஸ்தானத்திற்குத் திருத்திக்கொண்டு எழுத 
வேண்டும் . 

மீண்டும் திருத்தப்பட்ட சராசரிகளின் படுதல் 
பூச்சியமாகின்றதா எனக் கவனிக்கவும் . பூச்சியாாசாவிடில் , 
இந்த நான்கு எண்களும் சேர்த்துப் பூச்சியமாகுமாறு ஒன்றன் 
மதிப்பைத் திருத்திக்கொள்ள வேண்டும் . இங்கு , - 4.5 , + 9.6 , 
+ 1.2 , - 6.3 என்ற மதிப்புகள் திருத்தப்பட்ட சராசரிகளாகப் 
பெறப்படுகின்றன . எனவே , பருவகாலப் பலன்களைப் புறக் 
கணிக்க , 2 ஆவது நிரலின் மதிப்புகளோடு + 4.5 , - 9.6 , - 1.2 , 
+ 6.3 என்பனவற்றை முறையே நான்கு கால் ஆண்டுகளுக்கு 
7 - வது நிரலில் மதிப்புகளாகும் . 


முதல் 


பருவங்கள் 
ஆண்டு முதல் இரண்டாம் மூன்றாம் 

நான்காம் 
கால் வருடம் கால் வருடம் கால் வருடம் கால் வருடம் 
1960 

+0.5 

-3.5 
1961 -6.8 + 8.2 + 4.2 

-3.3 
1962 

+ 6.0 

--0.3 
1963 -5.8 

+ 12.7 

-0.3 

--11.5 
1964 + 2.2 

+ 10.7 
மொத் 
தம் - 18.9 + 37.6 

+ 4.1 

- 26.1 
சராசரி -4.725 9.4 

1.025 -6.525 
திருத்தப் 
பட்ட 

9.6 1.2 

-6.3 
சராசரி 


- 


காலத்தொடர்கள் 


207 


இணைப்பு இணை விகிதமுறை அல்லது இணைப்பு சார்பு விகிதமுறை 

இம் முறை இணைப்பு இணைவிகிதங்களை அல்லது சார்பு 
விகிதங்களை ( Link relatives ) அடிப்படையாகக் கொண்டது . இது 
மற்ற முறைகளைவிடச் சற்று சிக்கலானது . இதனைக் கீழ்க்காணும் 
எடுத்துக்காட்டால் விளக்கலாம் . 


எடுத்துக்காட்டு 

கீழ்க்காணும் பட்டியலுக்கு இணைப்பு இணைவிகித முறையால் 
பருவகால மாறுதல்களுக்குரிய குறியீட்டு எண்களைக் காண்க. 


கால்வருட ! திப்புகள் 


ஆண்டு 


I 


III 


IV 


1971 


35 


40 


40 


40 


1972 


40 


30 


25 


30 


1173 


35 


40 


35 


40 


இணைப்புஇணைவிகிதங்கள் 


208 


1971 


40 35 


X100 


40 40 


X100 


100 


40 40 


x100= 


- 


114.3 


100 


1972 


40 


30 


30 


X100= 


x100= 


75 


25 30 


X100 


X100 


40 


40 


100 


83.3 


120 


1973 


40 


110 


35 30 


X100= 


X100 


35 10 


X109 


X100 


35 


35 


116.7 


114,3 


87.5 


114.3 


இடைநிலை 


108.35 


114.3 


87.5 


114.3 


100 


சங்கிலித்தொடர் இணைவிகிதம் 


100x114.3 

100 


-- 


87.5X114.3 100 

99.4 


114.3X99.4 100 

113.6 


114.3 


100 


திருத்தப்பட்ட சங்கிலித்தொடர் இணைவீதங்கள் 


114.3--5.77 

108.53 


99.4-2X5.77= 

87.86 


113.6-3X5.77 

96.29 


வணிகப் புள்ளியியல் 


96.29x100 


100 


பருவகாலக் குறியீட்டு எண்கள் 


108.53x100 100 

108.53 


87.86x100 100 

87.86 


100 


96.29 


காலத்தொடர்கள் 


209 


சங்கிலி இணைவிகிதங்களின் திருத்த எண் : 

முதல் கால் வருடத்தின் சங்கிலித்தொடர் இணைவிகிதம் = 100 
-4 - வது கால் பருவத்தினை அடிப்படையாகக் கொண்டு முதல் கால் 
பருவத்தின் சங்கிலித்தொடர் இணைவிகிதம் 

108.35x113.6 

= 123.09 

100 
வேறுபாடு 123.09 100 = 23.09 . கால் வருடப்போக்கின் 

23.09 
அதிகம் = 

5.77 . திருத்தப்பட்ட சங்கிலித்தொடர் இணை 
4 
100 + 108.53 + 87.86 + 96.29 

+ 
விகிதங்களின் சராசரி = 

4 


- 


392.68 | 

4 


98.17 . 


வளையப்போக்கு 


ஒரு காலத்தொடரில் , நீண்டகாலப்போக்கு , 

பருவகால 
மாறுதல்கள் , வளையப்போக்கு , ஒழுங்கற்ற மாறுதல்கள் ஆகிய 
வற்றை முறையே T , S , C , E 

எழுத்துகளாலும் , 
காலத்தொடரை 0 என்ற எழுத்தாலும் குறிப்பிடுவோம் . 
எனில் , 


என்ற 


0 = Tx S % Cx E 


ஆகும் . 


இந்த நான்கு மாறுதல்களின் பெருக்கல் உறவே காலத்தொட 
ராகும் என்ற அனுமானத்தில் இது பெறப்படுகிறது . எனவே , 
0 = Tx S. Cx E என்பதாயிருப்பதால் , வளைய ஒழுங்கற்ற 
போக்கினைப்பெற T- யையும் S- யையும் நீக்கவேண்டும் . 


Ty S , CX E 
ஃ . 

= Cx E 

CX E 
C , E என்பது புள்ளியியல் நகரும் சராசரி முறையால் 
பகுத்துணரப்படுகிறது . இந்த முறையில் , முதலில் போக்கு 
மதிப்புகளைப் பருவகாலக் குறியீட்டு எண்களால் பெருக்கிக் 
கொள்ளவேண்டும் . பின் , இது வளையப்போக்குத் தொடராலும் 
ஒழுங்கற்ற போக்குத் தொடராலும் இணைந்த நிலையில் , 
கொடுக்கப்பட்டுள்ள காலத்தொடர் பிரிக்கப்படுகிறது . பின் C % E 
புள்ளிவிவரத்திலிருந்து , ஒழுங்கற்ற போக்கினை நீக்க , C , E 
-யிலிருந்து நகரும் சராசரி முறை கையாளப்பட்டு , எஞ்சிய 
தொடராக C பெறப்படுகிறது . 
வணி -- 14 


210 


வணிகப் புள்ளியியல் 


E = 


ஒழுங்கற்ற மாறுதல்கள் 

CX E 

ஆகப் பெறப்படுகிறது . இந்த முறையால் , 

C 
CE தொடரிலிருந்து E- யினை முழுமையாகப் பிரிக்க முடியாது . 
காலத்தொடர் புள்ளிவிவரத்திலிருந்து வளையமாறுதல்களை 
முழுமையாக நீக்க முடியாது . எனினும் , இம் முறைதான் ஒழுங் 
கற்ற மாறுதல்களின் போக்கை ஆயப் பயன்படுத்தப்படுகிறது . 


பயிற்சி 


கால 


1 . ( அ ) ஒரு காலத்தொடரை ( i ) போக்கு ; ( ii ) பருவ 

மாறுதல்கள் ; ( iii ) ஒழுங்கற்ற மாறுதல்கள் 
என்ற மூன்று அங்கங்களாகப் பகுத்துணரலாம் என்பதை 
விவரிக்க . 
( ஆ ) பருவகால மாறுதல்களுக்கும் வளைய மாறுதல் 
களுக்கும் உள்ள வேறுபாட்டினை விளக்கிக் காட்டுக . 

( செ.ப. ) 
நகரும் சராசரிகள் பற்றி ஒரு சிறுகுறிப்பு வரைக . 

( செ.ப. ) 
3 . ஒரு காலத்தொடர் என்றால் என்ன ? 

பருவகால 
மாறுதல்கள் , வளைய மாறுதல்கள் , ராண்டம் ( ஒழுங் 
கற்ற ) மாறுதல்கள் பற்றிய வேறுபாடுகளை விளக்குக . 
அவைகளின் ஆதிக்கத்தைப் புறக்கணிக்கக் கையாளப் 

படும் ஏதேனும் ஒரு வழிமுறையை விளக்குக . ( செ.ப. ) 
4 . நீண்டகாலப் போக்கினைப் பற்றிக் குறிப்பு வரைக . 

( செ.ப.) 
5. காலத்தொடரின் பாகுபடுத்தல் 

என்றால் என்ன 
என்பதை விளக்குக . தொழிற்சாலைகளில் அதன் 
முக்கியத்தை விவாதிக்க . 

( செ.ப. ) 
6 . வளையமாறுதல்கள் குறித்துச் சிறுகுறிப்புத் தருக . 
7 . மாதாந்திரக் குறியீட்டு எண்களின் நீண்டகாலப் 

போக்கை மிகக் குறைந்த வர்க்கமுறையால் காணும் 
முறையை விளக்குக . 

( செ.ப. ) 
8 . கீழ்க்காணும் புள்ளிவிவரத்திற்கு , போக்கைக் காட்டும் 

நேர்க்கோட்டைக் காண்க . அதன்மூலம் , 1926 ஆம் 
ஆண்டிற்குரிய எதிர்பார்க்கப்படும் மதிப்பைக் காண்க . 


- 


காலத்தொடர்கள் 


211 


ஆண்டு 
1916 1917 1918 1919 1920 1921 1922 1923 1924 1925 
உற்பத்தி 
( டன்னில் ) 
110.2143.3143,3134.5 138 

53 74 129 150 140 

( செ.ப. ) 


9 . 


ஒரு சர்க்கரை ஆலையின் உற்பத்தி (ஆயிரம் மணுக் 

களில் ) கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 
ஆண்டு 1961 1962 1963 1964 1965 1966 1967 
உற்பத்தி 

90 92 83 94 99 92 


80 


இப் புள்ளிவிவரங்கள் எத்தனை அளவிற்கு ஏறுகின்ற 
அல்லது இறங்குகின்ற போக்கினைக் காட்டுகிறது ? 

( செ.ப. ) 
பருவகாலக் குறியீட்டு எண்களை உருவாக்கும் வழி 
முறையினை விளக்குக . 

( செ.ப. ) 


10 . 


11 . 


பருவகால மாறுதல்களை அளக்கப் பயன்படும் இணைப்பு 
இணைவிகித வழிமுறையை விளக்குக . இதே காரியத் 
திற்குப்பயன்படும் வேறுமுறைகளோடு இதனை ஒப்பிடுக . 

( செ.ப. ) 


12. கீழ்க்காணும் தொடருக்குச் சராசரி பருவகால நகரு 

தலைக் கணக்கிடுக . 


கால்வருட உற்பத்தி 


- 


ஆண்டு 


I 


II 


III 


IV 


1924 


3.5 


3.9 


3.4 


3.6 


1925 


3.5 


4.1 


3.7 


4.0 


) 


1926 


3.5 


3.9 


3.7 


4.2 


1927 


4.0 


4.6 


3.8 


4.5 


1928 


4.1 


4.4 


4.2 


( அ.ப. ) 


வணிகப் புள்ளியியல் 


212 


13 . 


10 ஆண்டுகளில் ஆந்திராவில் ஒரு மாவட்டத்தில் 
உற்பத்தியான அரிசி அளவு ( டன்னில் ) கீழே தரப் 
பட்டுள்ளது . 


ஆண்டு 


உற்பத்தி 


1950 


11,200 


1951 


12,300 


1952 


10,600 


1953 


13,400 


1954 


13,800 


1955 


14,500 


1956 


11,600 


1957 


14,300 


1958 


13,600 


1959 


15,400 


3 ஆண்டு நகரும் சராசரிகளைப் பயன்படுத்தி , அம் 
மாவட்டத்தில் அரிசி உற்பத்தியின் போக்கைச் சுட்டிக் 
காட்டுக . 

( ஆ.ப. ) 


12. இந்திய நாட்டுப் புள்ளி விவரங்கள் 


மக்கள் ஒன்றுபட்டு , சமுதாயங்களை உருவாக்கி ஓர் ஆட்சியின் 
கீழ் உட்பட்டு வாழத்தொடங்கிய நாளிலிருந்து , மக்களைப் பற்றிய , 
மக்கள் தொடர்புகொண்டுள்ள ஆடுமாடுகள் , தொழில் துறைகள் 
இன்னபிற பற்றிய புள்ளிவிவரங்களைச் சேகரித்தும் , 

அதனை 
ஆய்வதும் , எதிர்காலத்திற்குத் திட்டமிடுவதும் இன்றியமையாத 
செய்கைகளாக இருந்து வருகின்றன . இந்திய நாட்டிலும் மிகப் 
பழைமையான காலத்திலிருந்து புள்ளிவிவரங்கள் சேகரிக்கப்பட்டு 
ஆயப்பட்டு வருகின்றன . மகாபாரதத்தில்கூட நாட்டின் 
படைகளைப் பற்றிய புள்ளிவிவரம் , உற்பத்திப் புள்ளிவிவரம் , 
பிறப்பு இறப்புப் பற்றிய புள்ளிவிவரம் போன்ற விவரங்கள் பேசப் 
படுகின்றன . 

சாணக்கியர் அர்த்தசாஸ்திர நூலும் , புள்ளி 
விவரங்களைச் சுட்டிக்காட்டிப் பேசுகிறது . கிரேக்கத் தூதுவர் 
மக்ஆர்தர் எழுதிய நூல்களிலும் இந்தியப் புள்ளிவிவரங்கள் 
பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன . எனவே , மிகமிகப் 
பண்டைக் காலத்திலிருந்தே இந்திய நாட்டில் புள்ளிவிவரங்கள் 
கையாளப்பட்டு வந்துள்ளன என்பது தெளிவாகும் . நவீன 
காலத்தில் ஒரு நாட்டின் அரசாங்கத்திற்கு , அந்நாட்டின் 
( 1 ) மக்கள்தொகை ( Population Census); ( 2 ) தொழில் புள்ளிவிவரம் 
( Labour Statistics ) ; ( 3 ) விவசாயப் புள்ளிவிவரம் ( Agricultural 
Statistics ) ; ( 4 ) தொழிற்கூடப் புள்ளிவிவரம் (Industrial Stati 
stics ) ; ( 5 ) வணிகப் புள்ளிவிவரம் ( Trade Statistics ) ; 
( 6 ) நிதிப் புள்ளிவிவரம் ( Financial Statistics ) ; ( 7 ) விலைப்புள்ளி 
விவரம் ( Price Statistics ) முதலியன வேண்டற்படுகிறது . 
பிரிட்டிஷ் இந்தியாவிலும் , சுதந்திர இந்தியாவிலும் இத்தகு 
புள்ளிவிவரங்கள் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகளால் சேகரிக் 
கப்பட்டும் ஆயப்பட்டும் வந்தன ; வந்து கொண்டிருக்கின்றன . 


பிரிட்டிஷ் இந்தியாவில் புள்ளி விவரம் 

இந்திய நாட்டை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி , ஒரே 
ஆட்சியின்கீழ் ஏக இந்தியாவாக ஆள முற்பட்டகாலத்தில் , 


வகையான 


214 

வணிகப் புள்ளியியல் 
அரசாங்கப் புள்ளிவிவரச் சேகரிப்பு போன்ற ஈடுபாடுகள் அதிகரிக் 

மக்கள் எண்ணிக்கைக் கணிப்பு முறையும் 
கத் தொடங்கின. 
தொடங்கப்பட்டது . முதன்முதலாக 1881 ஆம் ஆண்டு மக்கள் 
தொகைக் கணிப்பு அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டது . 
அப்போது பல்வேறு மாகாணங்களில் விவசாய இலாக்காக்கள் 
தொடங்கப்பட்டு , விவசாய உற்பத்திப் புள்ளிவிவரமும் சேகரிக்கத் 
தொடங்கப்பட்டது . 1895 ஆம் ஆண்டு , புள்ளிவிவரப் பொது 
இயக்குநர் ஒருவரைப் புள்ளியியல் தலைவராக அரசாங்கம் நிய 
மித்தது . நாட்டின் விவசாய , வணிக , பிற பொருளாதாரத் 
துறைகளின் பல்வேறு 

புள்ளிவிவரங்களை அவரது 
அலுவலகங்கள் சேகரித்து ஆயத்தொடங்கின . 1905 ஆம் ஆண்டு 
பொதுப் புள்ளியியல் இயக்குநருக்குப் பதிலாக வணிக ஆய்வு , 
புள்ளிவிவர இயக்குநர் தலைவர் ( Director General ) அலுவலகம் 
நிறுவப்பட்டது . ஆங்கில ஆட்சியில் , இந்தியப் புள்ளிவிவர 
நிலைக்கு மூலகாரணமாக அமைந்தது 1862 ஆம் ஆண்டில் ஆங்கில 
அரசால் உருவாக்கப்பட்ட புள்ளிவிவரக்குழு எனக் கூறலாம் . 
ஆங்கில ஆட்சியில் அடங்கிய எல்லா நாடுகளிலும் பல்வேறு 
துறைகளில் புள்ளிவிவரங்களைச் சேகரிக்க இக்குழு முயன்றது . 
இக்குழு சேகரித்த புள்ளிவிவரங்கள் அரசாங்கத்தால் வெளியிடப் 
பட்டன . முதன்முதலாக , 1868 ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் 
இந்தியாவின் புள்ளிவிவரச் சுருக்கம் ( Statistical Abstract of British 
India )) 

ஓர் 

வெளியிடப்பட்டது . 1866 ஆம் 
ஆண்டில் , சென்னை மாகாணத்தில் பல்வேறு துறைகளின் புள்ளி 
விவரங்களை வெளியிட ஓர் இந்திய கெஜட் வெளியீடு ஒன்று 
ஆரம்பிக்கப்பட்டது . பின்பு , 1881 ஆம் ஆண்டில் மக்கள்கணிப்பு 
மேற்கொள்ளப்பட்டு புள்ளிவிவரங்கள் வெளியிடப்பட்டன . 
1886 ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவின் விவசாயப் புள்ளி 
விவரங்கள் என்ற ஒரு வெளியீடு பிரசுரிக்கப்பட்டது . 1925 ஆம் 
ஆண்டில் பொருளாதார ஆய்வுக்கமிட்டி ஒன்று நிறுவப்பட்டு , 
அப்போது சேகரிக்கப்பட்ட பல்துறைப் புள்ளிவிவரங்கள் போது 
மானதா ? இல்லையெனில் சேகரிக்கும் தளத்தை எவ்வாறு விரிவு 
படுத்தவேண்டுமென ஆய்ந்தது . இந்தியப் பொருளாதாரக் கணிப் 
பிற்குரிய புள்ளிவிவரத்தைச் சேகரித்து ஆய , 1934 ஆம் ஆண்டில் 
பௌலி இராபர்ட்சென் குழு அமைக்கப்பட்டது . அக் குழுவின் 
பரிந்துரைப்படி 1936 ஆம் ஆண்டில் மத்திய புள்ளிவிவர நிறுவனம் 
( Central Statistical Organisation ) ஒன்று நிறுவத் தீர்மானிக்கப் 
பட்டு , பல்வேறு காரணங்களால் இது இயலாமற்போகவே , இக் 
கழகம் 1951 ஆம் ஆண்டில் தான் சுதந்திர இந்தியாவில் நிறுவப் 
பட்டது . 


என்ற 


இந்திய நாட்டுப் புள்ளி விவரங்கள் 


215 


சுதந்திர இந்தியாவில் புள்ளி விவரம் 

ஆங்கில அரசாங்கத்தாரால் தொடங்கப்பட்ட பல்வேறு புள்ளி 
விவர நிறுவனங்கள் , இந்திய சுதந்திர அரசாங்கத்தாலும் 
தொடர்ந்து நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன . பத்து ஆண்டுகளுக்கு 
ஒரு முறை மக்கள்தொகைக் கணிப்பு எடுக்கப்பட்டு வருகிறது . 
அண்மையில் , 1971 ஆம் ஆண்டு மக்கள்தொகைக் கணிப்பு 
வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது . மக்கள்தொகைக் கணிப்பு 
பற்றிப் பின்னர் தனியாகவும் விரிவாகவும் காண்போம் . சுதந்திர 
இந்தியாவில் , ஐந்து ஆண்டுத் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு , நம் 
நாட்டைச் சமுதாய , பொருளாதார நிலைகளில் உன்னத நிலைக்குக் 
கொண்டுவர அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வரு 
கின்றன . இம் முயற்சிகளுக்கு அடித்தளமாக அமைந்துள்ள பல் 
வேறு துறைப் புள்ளிவிவரங்களைச் சேகரிக்கப் பல கழகங்களும் , 
குழுக்களும் , நிறுவனங்களும் ஏற்படுத்தப்பட்டன . 1947 ஆம் 
ஆண்டில் தரைப்படைப் புள்ளிவிவர நிறுவனம் ( The Army 
Statistical Organisation ) உருவாக்கப்பட்டது . 1948 ஆம் ஆண்டு 
மக்கள்தொகைக் கணிப்பிற்குப் பொதுப்பதிவாளர் தலைமையகம் 
நிரந்தரமாக்கப்பட்டு , பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தவறாது 
மக்கள் தொகைக் கணிக்கப்பட்டு வருகிறது . அதே ஆண்டில் , 
மத்திய உணவு , விவசாய இலாகாவின் கீழ்ப் பொருளாதாரப் 
புள்ளியியல் இயக்குநர் அலுவலகம் உருவாக்கப்பட்டது . அவ் 
வலுவலகம் , விவசாய உணவுத்துறையில் பல்வேறு புள்ளிவிவ 
ரங்களைச் சேகரித்து , ஆய்ந்து , அவைகளை வெளியிட்டு வருகிறது . 
மத்திய அரசாங்கத்தின் 

பல்வேறு புள்ளிவிவரச் 

சேகரிப்பு 
ஆய்வுப் பணிகளுக்கு மிகத் துணையாக நின்றவர்களில் , பேராசிரியர் 
மஹாலனோபிஸ் என்பார் - தலைசிறந்தவராவர் . அன்னார் ஒரு 
சிறந்த புள்ளியியல் அறிஞர் . இவரது திறமையைப் பயன்படுத்த , 
மத்திய அரசாங்கம் அன்னாரை 1951 ஆம் ஆண்டில் மத்திய 
அரசாங்கப் புள்ளியியல் ஆலோசகராக நியமித்தது . பின்னர் , 
இவர் திட்டக்குழுவின் உறுப்பினராகவும் சிறந்த பணியாற்றி 
யுள்ளார் . 


-- 


. 


மத்திய அரசாங்கத்தின்கீழ் பல்வேறு துறைகளில் புள்ளி 
விவரங்களைச் சேகரித்து , ஆய்ந்து வருகின்ற அலுவலகங்கள் 
வருமாறு : 
( 1 ) பொதுப்பதிவாளர் அலுவலகம் மக்கள்கணிப்பு 

நிறுவனம் . 
( 2 ) வணிக ஆய்வுப் புள்ளிவிவரப் பொது இயக்குநர் 
அலுவலகம் 

வணிக இலாகா . 


216 


வணிகப் புள்ளியியல் 


( 3 ) தொழிலாளர் 

நிறுவனம் ( Labour Bureau ) 
தொழிலாள , வேலைவாய்ப்பு , அகதி பரிமாற்ற 

இலாகா . 
( 4 ) பொருளாதாரப் புள்ளிவிவர இயக்குநர் அலுவலகம் - 

உணவு , விவசாய இலாகா . 
( 5 ) தரைப்படைப் புள்ளிவிவர நிறுவனம் பாதுகாப்பு 

இலாகா . 
( 6 ) தேசீயக்கூறு ஆய்வு மேற்கொள் அலுவலகம்) -- மத்திய 

அமைச்சரவைச் செயலகம் . 
( 7 ) மத்திய புள்ளிவிவர நிறுவனம் - மத்திய அமைச்சரவை 

அலுவலகம் . 
( 8 ) புள்ளிவிவர நிறுவனம் தபால் , தந்தி துறைகள் . 


இத் துறைகள் அனைத்தையும் இணைத்து இந்திய மத்திய 
அரசாங்கத்தின் அமைச்சரவைச் செயலகத்தில் இயங்கும் பொருளா 
தாரத்துறை டில்லியில் இயங்கி வருகிறது . 


இவைகளைத் தவிர , ஒவ்வோர் இராச்சிய அரசாங்கமும் 
பல்வேறு புள்ளிவிவர நிறுவனங்களையும் , குழுக்களையும் கொண்டு 
பலதரப்பட்ட புள்ளிவிவரங்களைச் சேகரித்து ஆய்கின்றன . 


மத்திய , இராச்சிய அரசாங்கப் புள்ளிவிவரங்களைத் தவிர 
அரசாங்க மானியம் பெற்ற , பெறாத தனியார் நிறுவனங்கள் 
சில இந்தியாவில் இயங்கிவருகின்றன . அவற்றுள் , கல்கத்தாவில் 
உள்ள இந்தியப் புள்ளிவிவர நிறுவனம் ( The Indian Statistical 
Institute ) தலைசிறந்ததாகும் . 

1932 ஆம் 

ஆண்டில் 
நிறுவப்பட்டது . ஆண்டு ஒன்றுக்கு ரூ . 238 மட்டும் செலவின 
மாகக் கொண்டு தொடங்கிய இந்நிறுவனம் இன்று ஆண்டு ஒன்றுக்கு . 
இரண்டுகோடி ரூபாய் பட்ஜெட் செய்து இயங்கிப் பெரும் 
பணியாற்றி வருகிறது . இதன் பணிகள் , மத்திய அரசாங்கத் 
திற்கும் , மற்றைய இராச்சிய அரசாங்கங்களுக்கும் சிறந்த முறை 
யில் உறுதுணையாக அமைந்து வருகின்றன . வங்காளத்திலும் , 
ஒரிஸாவிலும் வெள்ளக்கட்டுப்பாட்டுப் பணிக்கு இந் நிறுவனம் 
புள்ளிவிவரத் துறையில் பணியாற்றி மிகவும் உதவியது . தாமோ 
தர் பள்ளத்தாக்கு , ஹீராகட் அணைக்கட்டுத் திட்டங்களுக்கும் , 
குறுகியகால வெள்ளக்கட்டுப்பாட்டு முறைகளை வகுத்துக் 
கொடுத்தது இந் நிறுவனமேயாகும் . நாட்டின் திட்டக்குழுவோடு 
இந்நிறுவனம் துணை நின்று பணியாற்றுகிறது . இரண்டாவது 


இந்திய நாட்டுப் புள்ளி விவரங்கள் 


217 


ஐந்தாண்டுத் திட்ட அமைப்பிற்கு இந் நிறுவனம் பெரிதும் 
உழைத்து ஒத்துழைத்தது . தேசிய சிறுகூறு ஆய்வுகளை அவ்வப் 
போது இந் நிறுவனம் மேற்கொள்கிறது . வங்காள இராச்சியத்தில் 
விவசாய உற்பத்தியைப் பெருக்க , புள்ளிவிவர ஆய்வினை இந் 
நிறுவனம் அவ்வப்போது மேற்கொண்டு வருகிறது . புள்ளிவிவரத் 
தரக்கட்டுப்பாடு ( Statistical Quality Control ) முறைகளையும் இது 
கையாண்டு பல தொழிற்கூடங்களில் பயிற்றுவித்து வருகிறது . 
புள்ளிவிவர மேற்கல்வி , டாக்டர்பட்டக் கல்வி , புள்ளிவிவர உயர் 
ஆய்வுக் கல்வி முதலியனவற்றையும் இது நடாத்தி வருகிறது . 
இதன் அலுவலகத்தில் , 1953 ஆம் ஆண்டில் மின்விசையால் 
இயங்கும் கணிப்புமானிகள் ( Computers ) நிறுவப்பட்டுப் பயன் 
படுத்தப்பட்டு வருகின்றன . சங்கியர் ( Sankhya ) என்ற 
மாதாந்திர இதழையும் இந்நிறுவனம் வெளியிடுகிறது . 
போன்றே பூனாநகரத்திலும் ஒரு நிறுவனம் இயங்கி வருகிறது . 

மேலும் , இவற்றைத் தவிர , ரிஸர்வ் வங்கியில் ஆய்வுத் 
துறையின்கீழ் , வங்கிகளின் செயல்முறைகள் பற்றிய பல்வேறு 
புள்ளிவிவரங்கள் சேகரிக்கப்பட்டு ஆயப்பட்டு வருகின்றன . இப் 
புள்ளிவிவரங்களைக் கீழ்க்காணும் ரிஸர்வ் வங்கி வெளியீட்டு 
இதழ்களில் காணலாம் . 


இது 


- 


( 1 ) பணத்தாள் , நிதி பற்றி அறிக்கை ஆண்டிதழ் . 
( 2 ) இந்தியாவில் வங்கிகளின் வளர்ச்சிப் போக்கு பற்றிய 

அறிக்கை - ஆண்டிதழ் 
( 3 ) இந்திய ரிஸர்வ் பேங்கின் செய்திச் சுருள் - மாதஇதழ் . 
( 4 ) இந்தியாவில் கூட்டுறவுச் சங்கங்களின் ஆய்வறிக்கை 

ஆண்டிதழ் . 
( 5 ) இந்திய வங்கிகளின் புள்ளிவிவரப் பட்டியல்கள் 

ஆண்டிதழ் . 


இனி , இந்திய விவசாய ஆராய்ச்சிக் கவுன்சில் ( I. C. A. R. ) 
என்ற கழகம் மிகச் சிறப்பான புள்ளிவிவரம் என்பதும் 
இங்குக் குறிப்பிடத்தக்கது . விவசாயத்தைப்பற்றி , இராயல் 
கமிஷன் செய்த பரிந்துரைப்படி 1928ஆம் ஆண்டில் இது நிறுவப் 

இது விவசாயத்தைச் சார்ந்த பொருளாதாரத் 
துறைகளில் நல்ல பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு செயல்பட்டு 
வருகிறது . குறிப்பாகத் , தானிய விளைவினை மதிப்பிட ராண்டம் 
கூறுமுறைகளை இது பயன்படுத்துகிறது . இது , பிற கல்வி 
நிலையங்களைப்போல , புள்ளிவிவரக் கல்வி பயிற்றுவிக்கும் கல்விக் 


பட்டது . 


-18 


வணிகப் புள்ளியியல் 


கூடமாகவும் பணியாற்றி வருகிறது . வேறு புள்ளிவிவரச் 
சேகரிப்பு , ஆய்வு நிறுவனங்கள் வருமாறு : 
( 1 ) டில்லியில் உள்ள பொருளாதார வளர்ச்சி நிறுவனம் 

( The Institute of Economic Growth , New Delhi) . 
( 2 ) டில்லியில் உள்ள பயன்படும் பொருளாதார ஆய்வுக் 

கான தேசீய கவுன்சில் ( National Council of Applied 

Economic Research , New Delhi ) . 
( 3 ) டில்லியில் உள்ள பயன்படுத்தப்படும் மனித சக்தி 

ஆய்விற்கான நிறுவனம் ( The Institute of Applied 

Man Power Research , New Delhi ) . 
( 4 ) பம்பாயில் உள்ள தொழிலாளர் பற்றிய ஆய்வு 

நிறுவனம் ( The Institute of Labour Research , 

Bombay ) . 
( 5 ) பூனாவில் உள்ள அரசியல் பொருளாதார கோகலே 

நிறுவனம் ( The Gokhale Institute of Politics and 

Economics , Poona ) . 
( 6 ) டில்லியில் உள்ள அந்நிய நாட்டு வணிக நிறுவனம் 

( The Institute of Foreign Trade , New Dellai ) . 


இந்திய நாட்டுப் புள்ளி விவரங்களின் சிறப்புகளும் குறைகளும் 

நாட்டின் நலன்கருதி , நாட்டினைச் சமுதாய , பொருளாதார 
நிலைகளில் முன்னேற்றப் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப் 
படுகின்றன ; 

திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன . அம்முயற்சி 
களுக்கும் , திட்டங்களுக்கும் மேலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ள 
பல்வேறு மத்திய , இராச்சிய அரசாங்கப் பிரிவுகளும் , அரசாங்க , 
தனியார் 

நிறுவனங்களும் சேகரிக்கும் புள்ளிவிவரங்களும் , 
ஆய்வுகளும் கொஞ்சமன்று . அவைகள் செய்யும் பணி மிகச் 
சிறந்ததொன்றாகும் . எந்தப் பெருமுயற்சிக்கும் திட்டத்திற்கும் 
புள்ளிவிவரமே தலையான கருவியாகும் . அதனை அடித்தளமாகக் 
கொண்டுதான் , பிறவற்றைக் கட்டுதல் இயலும் . புள்ளிவிவரங்களைச் 
சேகரிக்கும் முறையில் பல்வேறு தொல்லைகள் உள்ளன ; பின்பு 
ஆய்வு நிலையிலும் எண்ணற்ற இக்கட்டுகள் உள்ளன . இந்தியப் 
புள்ளியியல் , கணக்கியல் , பொருளாதார நிபுணர்கள் மற்றைய 
எந்த நாட்டினரையும்விட திறமையில் தாழ்ந்தவரன்று என்ப 
தற்குச் சான்றாக , எத்தனையோ செயல்கள் அமைந்துள்ளன . 
ஆய்வுக் கட்டத்தில் பெரும் பிழைகள் நிகழ்வதில்லை . இந்திய 
நிறுவனங்களின் ஆய்வுகள் போற்றத்தக்க நிலையில் சிறப்பாக 
அமைந்துள்ளன . ஆனால் , புள்ளிவிவரங்களைச் 

சேகரிக்கும் 
கட்டத்தில் , நாம் இன்னும் முன்னேறவேண்டும் . மக்கள் கணிப்புப் 


இந்திய நாட்டுப் புள்ளி விவரங்கள் 


210 


புள்ளிவிவரத்தில் சேகரிப்பாளர்களாக உள்ளவர்கள் 

உள்ளவர்கள் ஆரம்பப் 
பள்ளி ஆசிரியர்களே . அவர்கள் அறிந்தும் , அறியாமலும் செய்யும் 
பிழைகள் புள்ளிவிவரத்தினை , இறுதியாகத் திட்டப்பலன்களை 
மிகவும் பாதிக்கின்றன . நாட்டின் உணவு உற்பத்திப் புள்ளி 
விவரங்களுக்கு நாம் , கிராமக் கர்ணத்தையே நம்பியுள்ளோம் . 
அவரே மூலச் சேகரிப்பாளர் ஆவார் . அவர் செய்யும் 
பிழைகள் நமது திட்டத்தையும் , முயற்சியையும் பாதிக்கும் .. 
துரதிர்ஷ்டவசமாக , நாட்டின் பலஹீனமான 

பலஹீனமான பொருளாதார 
நிலையில் , ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்களும் , கிராமக் கர்ணங்களும் 
மிக உயர்கல்வி பெற்றவர்களல்லர் ; உரிய ஊதியமும் பெறுபவர் 
களல்லர் . அவர்களின் நிலை , கல்வியாலும் ஊதியத்தாலும் 
உயர்ந்து , அவர்கள் பணி மிகச் சிறப்பாக அமைந்தால்தான் 
நிபுணர்கள் மேற்கொள்ளும் திட்டமுயற்சிகள் வெற்றிபெறும் . 
நாம் மேற்கொள்ளும் புள்ளிவிவர முறையில் இன்னொரு முக்கிய 
குறையினை இங்குச் சுட்டிக்காட்டுவோம் . எடுத்துக்காட்டாக , 
கல்கத்தா புள்ளிவிவரக் கழகம் அடிக்கடி தேசீயக்கூறு ஆராய்ச்சிகளை 
நடத்தி முடிவினைத் தருகிறது . ஆனால் , புள்ளிவிவரங்களைச் 
சேகரிப்பதற்கும் , ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிடுவதற்கும் சில 
துறைகளில் சில தருணங்களில் நீண்டகாலம் எடுத்துக்கொள் 
கிறார்கள் . வேலைவாய்ப்புப் பற்றிய புள்ளிவிவரச் சேகரிப்பினை 
1970 - ல் ஆரம்பித்து 1975 - ல் முடிவினையும் , பரிவுரையையும் வெளி 
யிட்டால் , 1975 - ல் நிலை மிகவும் மாறுபட்டு விடுவதால் , அந்த 
ஆய்வு எந்தவிதப் பயனுமளிக்காமல் போய்விடுகிறது . எனவே , 
புள்ளிவிவரச் சேகரிப்பிலும் ஆய்விலும் காலம் தாழ்த்தாமல் 
மிகத் துரிதமாகவும் விறுவிறுப்பாகவும் பல்வேறு புள்ளியியல் 
நிறுவனங்கள் இயங்கவேண்டும் . மனித சக்தியையும் , மனித 
மூளையையும் மட்டும் நம்பியிராமல் மின்கணிப்புக் கருவிகளையும் 
( Computers ) பயன்படுத்தி வேகமாகவும் விரைவாகவும் செயல் 
படவேண்டும் . இனி , பல்வேறு துறைகளால் சேகரிக்கப்பட்ட 
புள்ளிவிவரங்களை இணைக்கும் முறை , பல்வேறு துறைகளில் 
ஆற்றப்படும் பணிகளின் இணைப்பு போதிய அளவிற்கு இல்லாமல் 
போய்விடுகின்றன ; 

இதனால் , புள்ளிவிவரங்களின் சேகரிப்பும் 
ஆய்வும் பெரிதும் பாதிக்கப்படுவதோடு , பணம் விரயமாகிறது . 
இந்நிலை தவிர்க்கப்படவேண்டும் . ஒரு துறை சேகரித்து ஆய்ந்த 
ஒருவகைப் புள்ளிவிவரத்தை , மற்றொரு துறையினர் காலத்தை 
யும் , பணத்தையும் விரயம்செய்து மேற்கொள்ள வேண்டுவதில்லை . 
புள்ளிவிவரச் சேகரிப்பு ஆய்வுமுறைகளில் மத்திய அரசும் , இராச்சிய 
அரசுகளும் இணைந்து செயல்படவேண்டும் . பல்வேறு துறை 
களுக்கும் , நிறுவனங்களுக்கும் நல்லதோர் உடன் தொடர்பு (Co 
ordination ) இருத்தல்வேண்டும் . 


220 


வணிகப் புள்ளியியல் 


இந்தியாவில் மக்கள் கணிப்பு 

இந்தியாவில் மக்கள் கணிப்பு , பத்து ஆண்டுகளுக்கு ஒரு 
முறை நடைபெறுகிறது . 1881 பிப்ரவரி , 1891 பிப்ரவரி , 
1901 மார்ச்சு , 1911 மார்ச்சு , 1921 மார்ச்சு , 1931 பிப்ரவரி , 
1941 பிப்ரவரி , 1951 பிப்ரவரி , 1961 பிப்ரவரி , 1971 மார்ச்சு 
என வரிசையாக இது மேற்கொள்ளப்பட்டது . 

மக்கள் கணிப்புத் தொடங்குவதற்கு ஏறத்தாழ ஓர் 
ஆண்டிற்கு முன்பே அதற்கான முயற்சிகளை , மத்திய அரசாங் 
கத்தால் நியமிக்கப்படும் மக்கள்கணிப்புத் தலைமை அலுவலர் 
( Census Commissioner , India) மேற்கொள்வார் . அன்னாரின்கீழ் 
பல மத்திய , இராச்சிய அரசாங்க ஊழியர்கள் பணிபுரிவர் . 
இதற்கு அச்சாணி போன்றவர்கள் சேகரிப்பாளர்களாவர் . பள்ளி 
ஆசிரியர்களும் , 

அலுவலக எழுத்தர்களும் இப் பணியினை 
ஊதியமின்றி மேற்கொள்கின்றனர் . இவர்களுக்கு ஊதியம்தர 
அரசாங்கப் பொருளாதார வளம் இடம் தராது . மில்லியனுக்கு 
மேற்பட்ட சேகரிப்பாளர்கள் செயல்படுவர் . மக்கள்கணிப்புச் 
சட்டப்படி , சேகரிப்பாளர்களுக்குத் தகுந்த விடைகளைத் தரு . 
வதற்கு மக்கள் அனைவரும் கடமைப்பட்டவர்களாவர் . அவர் 
களது விடைகள் இரகசியமாக வைத்துக் கொள்ளப்படும் ; வழக்கு 
மன்றங்களில் அவைகள் சாட்சியமாகவோ , பிற செய்திகளாகவோ 
ஏற்றுக்கொள்ளப்படமாட்டா . இதனால் மெய்யான புள்ளி 
விவரங்களைச் சேகரிக்க ஏதுவாகிறது . 

சேகரிப்பாளர்கள் செய்தி 
களைத் திரட்டுவதற்கேதுவாக , முன்பே ஒவ்வோர் இல்லத்திலும் 
ஏற்ற முறையில் வரிசையாக நுழைவாயில்களில் எண்கள் குறிக்கப் 
படும் . 


மக்கள் கணிப்பின் குறிக்கோள் மக்கள்தொகையின் 
எண்ணிக்கை மட்டுமன்றி , மக்களின் வாழ்க்கையோடு இணைந்த 
பல்வேறு செய்திகளைச் சேகரிப்பதுமாகும் . 
1951 ஆம் ஆண்டு மக்கள் கணிப்பு வேலை , 

, பிப்ரவரித் 
திங்கள் 9 ஆம் தேதியிலிருந்து மார்ச்சுத் திங்கள் முதல்தேதி வரை 
நடந்தது . அப்போது ஒவ்வொரு குடிமகனிடமும் கேட்கப்பட்ட 
வினாப்பட்டியலின் சுருக்கம் வருமாறு : 
1 . பெயரும் குடும்பத் 

குடும்பத் தலைவருடன் 
கூடிய உறவும் 


2 . 


: 


( அ ) தேசியம் 
( ஆ ) சமயம் 
( இ ) சாதி 


: 


இந்திய நாட்டுப் புள்ளி விவரங்கள் 


3 . 


திருமண நிலை 


வயது 


: 


5 
. 


6 . 


பிறப்பிடம் 
வேறு நாட்டிலிருந்து குடி பெயர்ந்த 
வரா ? அதன் விவரம் 


: 


8 . 


தாய்மொழி 
அறிந்த பிற மொழிகள் 
பொருளாதார நிலை 


: 


9 . 


: 


10 . 


வேலை 


: 


11 . 


12 . 


வாழ்க்கைக்குரிய முதல் தர வழி 
வாழ்க்கைக்குரிய இரண்டாம் தர 
வழி 
கல்வி 


13 . 


: 


14 . 


அங்கவீனம் ( தொழுநோய் பீடிப்பு ) 


: 


15 . 


பால் 


1961 ஆம் ஆண்டு மக்கள் கணிப்பு நடந்தபொழுது , மேற் 
- கண்டது போன்ற தனிப்பட்ட வினாத்தாளுடன் , வீட்டு வினாப் 
பட்டியலும் , குடும்பவினாப் பட்டியலும் வழங்கப்பட்டுச் செய்திகள் 
சேகரிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது . 

தனிப்பட்ட 
வினாத்தாளின் சுருக்கம் வருமாறு : 
1 . 

பெயர் 
குடும்பத் தலைவருடனுள்ள 
உறவு 


2 . 


வயது 


3 . 


: 


திருமண நிலை 

பிறப்பிடம் 
பிறப்பிடம் நகர்ப்புறமா ? 
நாட்டுப்புறமா ? 
தற்போதுள்ள 
வசித்துவரும் காலம் 


இடத்தில் 


222 


வணிகப் புள்ளியியல் 


5 . 


தேசியம் 
( ஆ ) சமயம் 

அரிஜன வகுப்பு அல்லது 

மலைவகுப்பைச் சார்ந்தவரா ? : 
படிப்பும் கல்வியும் 


6 . 


: 


8 . 


தாய்மொழி 
( ஆ ) வேறு தெரிந்த மொழிகள் 
உழவுத்தொழிலில் ஈடுபட்டவரா ? 
உழவுத்தொழிலில் கூலிவேலை செய் 
பவரா ? 


: 


9 . 


10 . 


: 


11 . 


குடும்பத்தினைச் சார்ந்த தொழிற் 
சாலையில் வேலை செய்பவரா ? 

அவ்வேலையின் தன்மை 
( ஆ ) அத்தொழிற்சாலையின் 

தன்மை 
வேலைக்கு அமர்த்தப் 

பட்டவரா ? 
வேறுவகை வேலையெனில் ; 
( அ ) வேலையின் தன்மை 
( ஆ) வேலைசெய்யும் இடத் 

தன்மை 
( இ ) தொழிலாளர் வர்க்கப் பிரிவு : 
( ஈ ) தொழிற்கூடத்தின் பெயர் 
வேலை எதுவும் இல்லையெனில் ஈடு 
பட்டுள்ள நிலை 





12 . 


13 . 


பால் 


1 . 


2 . 


வீட்டு வினாப்புட்டியல் 

வீட்டின் பயன்படும் தன்மை 
சுவர்கள் கட்டப்பட்ட முக்கிய மூலப் 
பொருள்கள் 
கூரை கட்டப்பட்ட முக்கிய மூலப் 
பொருள்கள் 


3 . 


இந்திய நாட்டுப் புள்ளி விவரங்கள் 


223 


4 . 


சொந்தமானதா ? வாடகையா ? 


அறைகளின் எண்ணிக்கை 


கட்டடம் தொழிற்கூடமாக இருப்பின் , வினாப் பட்டியல் 
வருமாறு : 


1 . 


பெயர் 


2 . 


உரிமை 


2 . 


உற்பத்திப் பொருள் 
தொழிலாளர் எண்ணிக்கை 


4 . 


எரிபொருள் 
6. இயந்திரவகை முதலிய செய்திகள் 


குடும்ப வினாப்பட்டியல் 
1 . குடும்பத்தினரால் பயிர்செய்யப்படும் 
சொந்த 

நிலத்தின் பரப்பும் , 
குத்தகை நிலத்தின் பரப்பும் 
2 . பிறருக்குப் பயிரிட விடப்பட்ட 

நிலத்தின் பரப்பு 
3 . பெறும் அல்லது கொடுக்கும் வாடகை 

குடும்பத் தொழிற்சாலையின் தன்மை 
யும் விவரமும் 





4 . 


: 


1961 ஆம் ஆண்டில் மக்கள் கணிப்பு எடுக்கப்பட்டபோழ்து , 
அதனுடன் இணைந்து , ஐந்தாண்டுத் திட்டங்களின் பலன்களையும் 
பொருளாதார வளர்ச்சி நிலையையும் காணவேண்டி , வேறு சில 
துணை ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன . 

அவையாவன : 
1 . அறிவியல் , தொழில் திறமை கொண்ட 

வர்களைப் பற்றிய ஆய்வு 
2 . சமுதாய , பொருளாதார ஆய்வு 

கைத்தறி , கைவேலைப்பாட்டினைப் 
பற்றிய ஆய்வு 
மனித இனங்களைப் ( Races ) பற்றிய 
ஆய்வு 


3 . 


, 224 


வணிகப் புள்ளியியல் 


களாவன : 


1961 ஆம் ஆண்டுக் கணிப்பில் கண்ட சில முக்கியச் செய்தி 

1961 ஆம் ஆண்டு மக்கள் தொகை 439 மில்லியன் ; 
அதில் 226 மில்லியன் ஆண்கள் ; 213 மில்லியன் பெண்கள் . 
மக்கள் தொகை 2.2 சதவீதத்தில் வளர்கிறது . இறப்புவீதம் 1951 
ஆம் ஆண்டு நிலையைவிடக் குறைந்துள்ளது . எனவே , மக்கள் 
தொகை வளர்ச்சி அதிகமாகிறது . இந்தியனின் சராசரி வாழ்வுக் 
காலம் 45 ஆண்டுகள் . இது 35 - லிருந்து 45 ஆக உயர்ந்துள்ளது . 
நகர்ப்புற மக்கள் தொகை ஒவ்வோர் ஆண்டிற்கும் 60 மில்லியன் 
அளவில் 1951 ஆம் ஆண்டுக் கணிப்புப்படி வளர்ந்து வந்தது . 
1961 ஆம் ஆண்டுக் கணிப்புப்படி 80 மில்லியன் அளவில் மாறி 
யிருக்கும் நிலை , நாட்டுப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு மக்கள் 
நகருவதைக் காட்டுகிறது . மக்கள்தொகையின் மிக வேகமான 
வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியில் குறுக்கிட்டு , வாழ்க்கைத் 
தரம் முன்னேற முடியாமல் திணறுகிறது .. அரசாங்கத்தின் 
குடும்பக் கட்டுப்பாட்டுத் திட்டங்களும் முயற்சிகளும் வெற்றி 
பெறுவதாகுக ! 


1971-மக்கள் கணிப்பு 

1971 ஆம் ஆண்டு இந்திய மக்கள் கணிப்பினில் கமிஷனரால் 
பயன்படுத்தப்பட்ட வினாப்பட்டியல் வருமாறு : 


வினாப்பட்டியல் 


1 . 


பெயர் 


குடும்பத் தலைவருடன் உறவு 


: 


3 . 


பால் 


வயது 


மணநிலை ( அ - து ) திருமணம் ஆகா 
தவரா ? 

விதவையா ? மனைவியை 
இழந்தவரா ? மணமுறிவு செய்து 
கொண்டவரா ? மண வாழ்க்கையில் 
பிரிந்த நிலையில் உள்ளவரா ? 
( மணமான பெண்களுக்கு மட்டும் ) 
திருமணம் ஆன வயது ; கடந்த ஒரு 
வருடத்தில் குழந்தை பெற்றவரா ? 
பிறப்பிடத்தின் விவரம் ( அ - து ) 

பெயர் , நகர்ப்புறமா ? 


16 . 


: 


அதன் 


இந்திய நாட்டுப் புள்ளி விவரங்கள் 


225 


நாட்டுப்புறமா ? மாவட்டத்தின் 
பெயர் , மாநிலத்தின் பெயர் , 
நாட்டின் பெயர் 
கடந்த இருப்பிடத்தின் இத்தகைய 
விவரங்கள் 


8 . 


9 . 


இக்கணிப்பு சமயத்தில் வசிக்கும் 
கிராம ( அ ) நகரத்தில் வசிக்கும் கால 
அளவு 


10 . 


சமயம் 


11 . 


தாழ்த்தப்பட்ட சாதி , மலைச்சாதியைச் 
சார்ந்தவரா ? 
கற்றவரா ? இல்லை பிற நிலையில் 
உள்ளவரா ? 


12 . 


13 . 


கற்றுத் தேர்ந்த உயர்ந்த கல்வித்தரம் : 


14 . 


தாய்மொழி 


15 . 


வேறு தெரிந்த மொழிகள் 


ஆகிய 


பெயர் , 


16. முக்கிய அலுவல் 

உழவுத்தொழில் , விவசாயம் , தொழிற் 
கூடப் பணியாளர் , குடிசைத் தொழில் 
அல்லது வேறுவகைத் தொழில் 
வற்றில் இருப்பவராயின் , வேலைசெய்யும் 
இடம் , தொழில் நிலையத்தின் 
தொழிற்சாலையின் தன்மை , மாத ஊதி 
யம்பெறும் பணி , 

அலுவலகப் 

பணி , 
வேலையின்விவரம் , பணியாளராக உள்ள 
தரநிலை ( Status ) ( அ- து ) பணியாள்களை 
நியமித்து வைத்திருப்பவர் , பணியாள் , 
தனி வேலையாள் , குடும்பத்துடன் வேலை 
செய்பவர் 
பொருளாதார வருவாய்க்குரிய உழைப் 
பின்றி இருப்பவரா ? குடும்ப வேலைகளில் 
ஈடுபட்டிருப்பவரா ? மாணவரா ? ஓய்வு 
பெற்ற பணியாளரா ? வாடகைபெற்று 

வாழ்பவரா ? பொருளாதாரத்திற்குப் 
வணி-15 


226 


வணிகப் புள்ளியியல் 


பிறரைச் சார்ந்து வாழ்பவரா ? பிச்சைக் 
காரரா ? சுற்றித் திரிபவரா ? தர்ம 
சத்திரங்களில் வாழ்பவரா ? வேலையில் 
லாத பிறரா ? 


17 . 


இரண்டாம்தர வேலை ( எதுவுமிருப்பின் ) : 
இரண்டாம்தர வேலையைப் பற்றியும் , 16 வது வினாவில் 
தரப்பட்டவாறு விவரம் தரவும் . குடும்பத் தலைவி , மாணவர் . 
ஓய்வுபெற்ற பணியாள் என்பன போன்ற முதல்தர அலுவ 
லிருப்பினும் , வேறு ஏதாவது இரண்டாம்தா வேலை கொண்டி 
ருப்பினும் , அதன் விவரம் தரவும் . 


சிறப்புப் புள்ளிவிவரம் 

மக்கள் கணிப்பு ஒரு நாட்டின் மக்கள் தொகையைப் படம் 
பிடித்துக் காட்டுகிறது . ஆனால் , மக்கள் தொகையின் இயக்கத் 
தைக் காட்டுவது சிறப்புப் புள்ளிவிவரம் ( Vital Statistics ) 
ஆகும் . ஒரு நாட்டின் மக்கள் தொகை , பிறப்பாலும் , இறப் 
பாலும் , மக்கள் பிற நாட்டிற்குக் குடிபெயர்வதாலும் , வெளி 
நாட்டு மக்கள் உள் நாட்டில் வந்து குடியேறுவதாலும் மாறு 
படுகிறது . எனவே , மக்கள் தொகைப் பதிவும் , பிறப்பு இறப்புப் 
பதிவுகளும் , குடியேற்ற அதிகரிப்பு , குறைவுப் பதிவுகளும் ஒரு 
நாட்டின் சிறப்புப் புள்ளிவிவரத்தைத் தருகின்றன . மக்கள் 
பெருக்கவளப் புள்ளிவிவரம் ( The Fertility Statistics ) , மக்கள் 
பெருக்கவீதம் ( The Total Fertility Rate ) , மக்கள் தொகை வளர் 
வீதம் ( Reproduction Rate ) , இறப்பு வீதங்கள் ( Mortality Rates) , 
வாழ்க்கைப் பட்டியல்கள் ( Life Tables ) முதலியன சிறப்புப் 
புள்ளிவிவரத்தோடு இணைந்தவைகளாகும் . வாழ்க்கைப் பட்டி 
யலைப் பயன்படுத்தித்தான் இன்ஷ்யூரன்ஸ் நிபுணர்கள் ( Actuaries ) 
இன்ஷ்யூரன்ஸ் பிரிமியத்தைக் கணக்கிடுகின்றனர் . 


சமுதாய மக்கள் வாழ்க்கையில் பிறப்பு , இறப்பு , திருமணம் , 
திருமண முறிவு , குடியிருப்பு இடப்பெயர்ச்சி முதலியன சிறப்பான 
நிகழ்ச்சிகள் 

( Vital Events ) ஆகும் . இந் நிகழ்ச்சிகளோடு 
இணைந்த மக்கள் எண்ணிக்கைப் புள்ளிவிவரங்கள் தாம் சிறப்புப் 
புள்ளிவிவரங்களாகும் . நம் நாட்டில் , கிராமந்தோறும் , நகரம் 
தோறும் பிறப்பு , இறப்புப் பதிவேடுகள் வைக்கப்பட்டுப் பாது 
காக்கப்பட்டு வருகின்றன . அவைகளிலிருந்து இத்தகு நிகழ்ச்சி 
களின் புள்ளிவிவரங்களை அறியலாம் . நாட்டின் மக்கள் கணிப்புப் 
பதிவேடுகளிலிருந்தும் , ஒருசில சிறப்பு நிகழ்ச்சிப் புள்ளிவிவரங் 


இந்திய நாட்டுப் புள்ளி விவரங்கள் 


227 


களைப் பெறமுடியும் . மருத்துவ விடுதிகளில் குறித்துப் போற்றி 
வைக்கப்பட்டுள்ள ஏடுகளிலிருந்தும் இத்தகையப் புள்ளிவிவரங் 
களைப் பெறலாம் . 


சிறப்புப் புள்ளிவிவரத்தோடு இணைந்த சிறப்பு நிகழ்ச்சிகளின் 
நிகழ்வீதங்களைக் காண்பது சிறப்புப் புள்ளியியலில் பெரிதும் 
பயன்படுவதாகும் . இத்தகு நிகழ்ச்சிகளில் , முக்கியமான இறப்பு 
( Mortality ) , மக்கள் பெருக்க வளம் ( Fertility ) ஆகியவற்றை 
அளக்கப் பயன்படும் அளவைகளை இங்குக் காண்போம் . 


இறப்பு வீதங்கள் 

மக்கள் இறப்புகளை அளக்க ( 1 ) குத்துமதிப்பான இறப்பு 
வீதம் ( Crude Death Rate ) ; ( 2 ) குறிப்பிட்ட மக்கள் பகுதியின் 
இறப்புவீதம் (Specific Death Rate ) ; 

( Specific Death Rate ) ; ( 3 ) தரப்படுத்தப்பட்ட 
இறப்புவீதம் ( Standardised Death Rate) என்பன அளவைகளாகப் 
பயன்படுத்தப்படுகின்றன . 


I குத்துமதிப்பான இறப்புவீதம் 
= ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 

ஒரு குறிப் 
பிட்ட 

சமுதாய மக்கள் தொகையில் 
இறந்தவர்களின் எண்ணிக்கை 

x 1,000 
மொத்த மக்கள் தொகை 
எடுத்துக்கொண்ட குறிப்பிட்ட காலத்தின் நடுவில் அமையும் 
மக்கள்தொகையின் மதிப்பீட்டு எண்ணையே மொத்த மக்கள் 
தொகையின் எண்ணிக்கையாகக் கொள்ளப்படுகிறது . 


குத்துமதிப்பான இறப்புவீதத்தின் குறைகளும் நிறைகளும் : 

( 1 ) இது எளிதில் கணிக்கக் கூடியது . 
( 2 ) கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில் , ராண்டமாக ஒரு 

மனிதரை எடுத்துக்கொண்டால் , அவர் இறக்கும் 
வயதை மதிப்பிட இது 

இது பயன்படுகிறது . இறப்பு 
நிகழ்தகவுவீதமாக இது பயன்படுகிறது . 
( 3 ) மக்கள்தொகையில் ஆண் , பெண் என்ற பால்வேறு 

பாடு இன்றியும் , முதியோர் , இளைஞர் , பாலர் என்ற 
வயதுப் பாகுபாடு இன்றியும் மக்கள் தொகை, இறப்பு 
எண்ணிக்கைகள் இங்குக் கையாளப்படுகின்றன . 


வணிகப் புள்ளியியல் 


228 


( 4 ) பெரிதும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் இறப்புவீத 

அளவை இதுவாகும் . 


( 5 ) மக்கள் தொகையின் மொத்த எண்ணிக்கை மதிப்பிடப் 

பட்டு இவ்வீதம் காணப்படுகிறது . எனவே , அம் 
மதிப்பீடு துல்லியமானதாகவும் மிகச் சரியானதாகவும் 

இருக்கவேண்டும் . 
( 6 ) இத்தகு வீதங்களைக்கொண்டு , இருவித சமுதாய 

இறப்புகளை ஒப்பிடுவது பொதுவாகப் பொருத்தமன்று . 


- 


II குறிப்பிட்ட மக்கள் பகுதியின் இறப்புவீதம் 
குறிப்பிட்ட மக்கள் பகுதியில் இறந்த 
வர்களின் எண்ணிக்கை 

x 1,000 
அக்குறிப்பிட்ட மக்கள்தொகையின் 

மொத்த எண்ணிக்கை 
இங்குப் பகுதியிலும் தொகுதியிலும் 

தொகுதியிலும் சொல்லப்பட்டுள்ள 
எண்ணிக்கைகள் , கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நாட்டின் பகுதியில் 
( Region ) ஒரு குறிப்பிட்ட காலத்தில் , மக்களின் ஒரு குறிப்பிட்ட 
பிரிவினில் எடுக்கப்பட்டவைகளாகும் . மக்களின் ஒரு குறிப்பிட்ட 
பிரிவு என்பது , அந்நாட்டுப் பகுதியில் ஒரே பால் ( ஆண் அல்லது 
பெண் ) இனத்தைச் சேர்ந்தவர்களாக அல்லது ஒரே வயதுக் 
குழுவினைச் சார்ந்தவர்களாகக் கருதப்படல் வேண்டும் . 


இவ்வீதத்தின் குறைகளும் நிறைகளும் : 

( 1 ) இதனை எளிதில் கணக்கிடலாம் . 
( 2 ) இது பெரிதும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றது . 
( 3 ) ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வகை 

யைச் சார்ந்த ஒரு மனிதன் இறப்பதற்குரிய நிகழ் 
தகவினைச் சற்றுத் துல்லியமாக , நம்பத்தகுந்த மதிப்பில் 

இது தருகிறது . 
( 4 ) இரு பூகோளப்பகுதிகளில் உள்ள மக்களின் இறப்பு 

வீதங்களை ஒப்பிட இது பயன்படுகிறது . 


III தரப்படுத்தப்பட்ட இறப்புவீதம் 

பொதுவாகக் குழந்தைகளின் இறப்புவீதமும் , முதியோர் 
சளின் இறப்புவீதமும் மிக அதிகமாகும் . இரு பிரிவு மக்கள் 


229 


இந்திய நாட்டுப் புள்ளி விவரங்கள் 


தொகையில் வயதுக் குழுக்களின் அமைப்பு ( Age Composition ) 
வெவ்வேறு வகைப்படலாம் . எனவே , இவ்விரு பிரிவுகளிலும் , 
குத்துமதிப்பு இறப்புவீதம் ஒரே எண்ணாக அமைந்தாலும் , இரண்டு 
பிரிவுகளிலும் இறப்புவீதங்கள் ஒத்த தன்மையில் அமைந்துள்ளன 
எனச் சொல்ல முடியாது . 

மக்கள் தொகையில் . வெவ்வேறு 
பிரிவுகளின் இறப்புவீதங்களையே , குறிப்பிட்ட மக்கள் பகுதியின் 
இறப்புவீதங்கள் காட்டுகின்றன . இக் குறைகளை நீக்குவதற்காக , 
தரப்படுத்தப்பட்ட இறப்புவீதம் காணப்பட்டது . இந்த வீதக் 
கணிப்பில் , வயதுக்குழு அமைப்புப் பிரிவுகள் ஒரேமாதிரியாகக் 
கொள்ளப்படுகின்றன . இங்கு மக்கள்தொகை தரப்படுத்தப் 
படுகின்றது . 


. 


A , B என்ற இரண்டு இடங்களில் , A என்ற இடத்திலுள்ள 
மக்கள் தொகையைத் தரமான மக்கள்தொகையாகக் கொள்ளப் 
பட்டு , B-யின் மக்கள் தொகையில் இறப்புவீதம் காணப்பட்டு 
அது A- யின் இறப்புவீதத்தோடு ஒப்பிடப் பயன்படுகிறது . A-யின் 
குத்துமதிப்பான இறப்புவீதம் முதலில் காணப்படுகிறது . பின் , 
B- யின் குத்துமதிப்பான இறப்புவீதம் காணப்படுகிறது , பின் , 
B- யின் தரப்படுத்தப்பட்ட இறப்புவீதம் = 
B- யின் குத்துமதிப்பான A- யின் மக்கள் தொகை 

x 
இறப்புவீதம் 

எண்ணிக்கை 
வயதுக்குழு 

A- யின் மக்கள் தொகை மொத்த எண்ணிக்கை 
என்பது காணப்படுகிறது . A- யின் குத்துமதிப்பான இறப்புவீதம் 
p என்க ; B- யின் குத்துமதிப்பான இறப்புவீதம் ( என்க . B- யின் 
தரப்படுத்தப்பட்ட இறப்புவீதம் என்க . p = q வாக அமைந்தாலும் 
A , B ஆகிய இரு இடங்களிலும் உள்ள மக்கள் உடல் நலத்தில் 
ஒரே தன்மையானவர் எனக் கூறமுடியாது . B என்ற இடத்தி 
லுள்ள மக்களின் உடல்நலத் தன்மையை A- யோடு ஒப்பிட B- யின் 
குத்துமதிப்பான இறப்புவீதம் ஏ - வானது , B- யின் தரப்படுத்தப் 
பட்ட இறப்புவீதம் r- யைவிடச் சிறியதா , பெரியதா எனப் 
பார்க்கவேண்டும் . r < p ஆக அமைந்தால் , B மக்கள் A மக்களை 
விட உடல் நலத்தில் சிறந்தவராகக் கருதப்படுவர் ; r > p ஆக 
அமைந்தால் , A மக்கள் B மக்களை விட உடல் நலத்தில் சிறந்தவர்கள் 
எனக் கருதப்படுவர் . 


சராசரிகள் என்ற தலைப்பைக்கொண்ட 4 வது அத்தி 
யாயத்திலும் தரப்படுத்தப்பட்ட இறப்பு வீதத்தினைப் பற்றி 
எடுத்துக்காட்டுக் கணக்கோடு விளக்கியிருப்பதை மீண்டும் மாணவர் 
கவனிக்க . 


வணிகப் புள்ளியியல் 


230 


மக்கட் பெருக்க வளம் 

சிறப்புப் புள்ளிவிவரத்தோடு இணைந்த மற்றொன்று மக்கள் 
பெருக்கவளம் ( Fertility ) ஆகும் . அதனை அளக்கும் அளவை 
களாவன : ( 1 ) குத்துமதிப்பான பிறப்புவீதம் ( Crude Birth 
Rate ) ; ( 2 ) பொதுவான மக்கள் பெருக்க வளவீதம் ( General 
Fertility Rate ) ; ( 3 ) குறிப்பிட்ட வயதுக்குழுவில் மக்கள் 
பெருக்கவளவீதம் ( Age Specific Fertility Rate ) ; ( 4 ) மொத்த 
மக்கள் பெருக்கவளவீதம் ( Total Fertility Rate) ; ( 5 ) பெண் 
பாலரின் உற்பத்திவீதம் ( Gross Reproduction Rate ) ; ( 6 ) எஞ்சிய 
மக்கள்உற்பத்திப் பெருக்கவீதம் ( Net Reproduction Rate ) . 


இவைகளில் , முதலாவதான குத்துமதிப்புப் பிறப்புவீதம் = 
ஓர் ஆண்டில் உயிரோடு பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 


அவ்வாண்டின் நடுவில் மொத்த மக்கள்தொகை 

x 1,000 


பெயருக்கேற்றபடி , இது குத்துமதிப்பான ஓர் அளவை 
யாகும் . மக்கள்தொகை வளர்வீதத்தினை அளக்கும் மிகச் சிறந்த 
கருவியாக இதனைக் கொள்ளமுடியாது . 


இரண்டாவது , 
பொதுவான மக்கள் பெருக்கவள வீதம் = 
உயிரோடு பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 

x 1,000 
மக்கள்பேறுகொள்ளும் வயதுடைய மகளிர் எண்ணிக்கை 


ஏறத்தாழ 15 முதல் 50 வயதுடைய மகளிரை மக்கள் 
பேறுகொள்ளும் வயதுடைய மகளிர்களாகக் கருதலாம் . குழந் 
தைகளின் பிறப்பு , இத்தகைய பெண்களைச் சார்ந்திருப்பதால் , 
இது மக்கள் பெருக்கவள அளவையாகக் கொள்ளப்படுகின்றது . 


மூன்றாவது குறிப்பிடப்பட்டுள்ள , குறிப்பிட்ட வயதில் 
மக்கள் பெருக்க வளவீதம் 
= ஒரு குறிப்பிட்ட வயதுக்குழுவில் உள்ள பெண்களுக்குப் பிறந்த 

குழந்தைகளின் எண்ணிக்கை 


அவ்வயதுக் குழுவில் நடுத்தர வயதில் உள்ள பெண்களின் 

எண்ணிக்கை 

x 1,000 


இந்திய நாட்டுப் புள்ளி விவரங்கள் 


231 


நான்காவது , மொத்தப் பெருக்கவவவீதம் என்பது தரப் 
படுத்த முறையில் கையாளப்படுகின்றது . 


ஐந்தாவது , சொல்லப்பட்ட பெண்பாலரின் உற்பத்தி வீதம் = 
பெண்குழந்தை பிறப்புகளின் எண்ணிக்கை 

X மொத்த உற்பத்தி 
மொத்த குழந்தை பிறப்புகளின் எண்ணிக்கை 

வளவீதம் 


ஆறாவது முறையில் எந்த வீதத்தில் பெண் மக்கள்தொகை , 
பெண்குழந்தைகளை உற்பத்தி பண்ணுகிறது எனக் காணப்படு 
கின்றது . 

எடுத்துக்காட்டாக , ஒரு சமுதாயப் பிரிவில் , மகப் 
பேறு கொள்ளத்தக்க வயதில் 1,200 பெண்கள் இருக்கின்றனர் 
எனக்கொள்வோம் . அவர்களுக்குப் பெண் குழந்தைகள் பிறக் 
கின்றன ; வளர்கின்றன ; சில மடிகின்றன . அந்த 1,200 பெண் 
களும் மடிந்த பின்னர் , அவர்கள் பெற்றெடுத்தவர்களில் மகப் 
பேறு கொள்ளத்தக்க வயதில் 1,200 பெண்கள் உயிரோடு 
இருக்கின்றனரெனில் , எஞ்சிய மக்கள் உற்பத்திவீதம் 1 ஆகக் 
கொள்ளப்படுகின்றது . இங்கு , 1,200 பெண்கள் , மகப்பேறு 
கொள்ளத்தக்க வயதில் 1,200 பெண்களைவிட்டுச் செல்கின்றனர் ; 
மாறாக , அவ்யெதில் 1,500 பெண்களை விட்டுச்சென்றால் மக்கள் 
தொகை பெருகுவதாகவும் அவ்வீதம் 1 - க்கு மேற்பட்டதாகவும் 
கொள்ளப்படுகிறது . அவ்வாறல்லாமல் , அவ்வயதில் 1,000 
பெண்களை விட்டுச்சென்றால் , மக்கள் தொகை குறைவதாகவும் 
அவ்வீதம் 1 - க்குக் கீழ்ப்பட்டதாகவும் கொள்ளப்படுகிறது . 


பயிற்சி 


இந்திய நாட்டுப் புள்ளிவிவரங்கள் பற்றி ஒரு கட்டுரை 
எழுதுக . 

இந்திய மக்கள் கணிப்புப் பற்றி ஒரு குறிப்பு வரைக . 
3 . 1981 ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்படும் மக்கள் கணிப் 

பிற்கு நீங்கள் தலைமை அலுவலராக நியமிக்கப்பட்டால் 
எத்தகைய திட்டத்துடனும் , வினாப்பட்டியல்களுடனும் 
பணியாற்றுவீர்கள் என்பதனையும் , முந்தியக் கணிப்பில் 
மேற்கொள்ளப்படவிருக்கும் மாற்றங்களையும் விளக்குக . 
மேலும் , எத்தகைய துணை ஆய்வினைமேற் கொள்வீர்கள் 
என்பதனையும் அவைகளுக்குரிய திட்டங்களோடு 

விளக்குக . 
4. சிறப்புப் புள்ளிவிவரம் பற்றிக் குறிப்பு வரைக . 


13. புள்ளியியல் பிழைகளும் , 
புள்ளிவிவரங்களுக்கு விளக்கங்கள் 

நல்குதலும் 


புள்ளியியல் பிழைகள் 

புள்ளியியல் பிழை ( Statistical Error ) என்றால் புள்ளியியலில் 
ஏற்படுகின்ற தவற்றைக் ( Mistake ) குறிப்பதன்று . புள்ளியியல் 
மாறியின் உண்மையான ஒரு மதிப்பிற்கும் , அதன் மதிப்பீட்டிற்கு 
முள்ள வேறுபாடே புள்ளியியல் பிழையாகும் . எனவே , பிழை 
என்ற சொல் விலக்கம் என்ற பொருளில் கையாளப்படுகின்றது ; 
தவறு என்ற பொருளில் கையாளப்படவில்லை . இத்தகைய 
பிழைகளுள் , நிகழ்தகவுப்பிழை , திட்டப்பிழை ஆகியன பற்றி 
முன்பே கண்டுள்ளோம் . 


புள்ளியியலில் இத்தகு பிழைகள் இருவிதமாகக் கணிக்கப் 
படுகின்றன . உண்மையான மதிப்பிற்கும் , மதிப்பீட்டிற்குமுள்ள 
வேறுபாட்டை மட்டும் சில தருணங்களில் எடுத்துக் கொள்கிறோம் . 
எடுத்துக்காட்டாக , ஒரு மாநிலத்தின் ஒரு பகுதி நிலப்புறத்தில் 
ஏக்கர் ஒன்றுக்கு 40 மூட்டை நெல் விளைந்துள்ளதாகக்கொள்வோம் . 
புள்ளியியல் கணக்கீடு முறைப்படி அது 42 மூட்டைகளாக மதிப்பீடு 
செய்யப்படுகிறதெனில் , இங்கு வேறுபாடு 40 - 42 = 2 
மூட்டைகளாகக் கொள்ளப்படுகிறது . அஃதாவது பிழை 2 
ஆகக் கொள்ளப்படுகிறது . மதிப்பீடு 38 மூட்டைகளெனில் , 
வேறுபாடு 40 - 38 = 2 மூட்டைகளாகக் கொள்ளப்படுகிறது . 
அஃதாவது பிழை + 2 - ஆகக் கொள்ளப்படுகிறது . இத்தகைய 
வேறுபாடுகளைத் தனிப் பிழை ( Absolute Error ) என அழைக் 
கின்றோம் . தனிப்பிழைகள் காணும்போது , மதிப்பீட்டிற்கும் 
உண்மையான மதிப்பிற்குமுள்ள வேறுபாடெனவும் எடுத்துக் 
கொள்ளலாம் . புள்ளியியலில் , வேறு பல தருணங்களில் இத் 
தனிப்பிழையை மதிப்பீட்டால் வகுத்துச் சார்புப் பிழை ( Relative 
Error ) யாகக் கொள்கிறோம் . தனிப்பிழைகளைவிடச் சார்புப் 


புள்ளியியல் பிழைகளும் , 


நல்குதலும் 


233 


பிழைகள் தா .. மிகவும் முக்கியமானவை . சில தருணங்களில் 
தனிப்பிழைகள் தவறான கருத்தைத் தந்துவிடும் . 


புள்ளியியலில் காணப்படும் இத்தகு பிழைகளை இருவகை 
யாகப் பிரிக்கலாம் . அவை ( 1 ) ஒருதலைப்பட்சமான ( Biased ) 
பிழைகள் ; 

( 2 ) ஒருதலைப்பட்சமற்ற ( Unbiased ) பிழைகள் . 
என்பனவாகும் . புள்ளிவிவர ஆய்வாளர் , புள்ளிவிவரச் சேகரிப் 
பாளர்கள் , புள்ளிவிவரத்தை நல்குபவர்கள் , புள்ளிவிவரத்தினை 
ஆய்ந்து விளக்கம் கூறுபவர்களால் ஒருதலைப்பட்சமான பிழைகள் 
நிகழ்கின்றன. மனிதனின் மனநிலை காரணமாக இப் பிழைகள் 
நிகழ்கின்றன . 

வயதைப் பற்றிய புள்ளிவிவரச் சேகரிப்பில் , 
விவரம் நல்கும் பெண்கள் தங்கள் வயதைக் கொஞ்சமாவது 
குறைத்துத்தானே கூறுவர் ! 

இத்தகு 

ஒருதலைப்பட்சமான 
பிழைகள் பெரும்பாலும் ஒருமுகமாகவே நிகழ்ந்து குவிவு நிலை 
அடைகின்றன . புள்ளிவிவர ஆய்வினில் சொற்களை விளக்குவதி 
லும் , குத்துமதிப்புகள் ( Approximate Values ) எடுக்கும் நிலையிலும் 
ஒருதலைச்சார்பற்ற பிழைகள் நிகழ்கின்றன . பொதுவாக , இத்தகு 
பிழைகள் இயற்கையிலேயே எதிர்முகமாக நிகழ்ந்து ஒன்றை 
யொன்று சரிப்படுத்திக் கொள்ளுகின்றன . 1,000 பேர்களின் 
வயதை ஒரு புள்ளிவிவர ஏட்டினில் குறிக்கும்போது , முழு 
வருடங்களாக எழுதுவோமானால் , 24 வருடங்கள் 4 மாதங்கள் 
என்பதை 24 வருடங்கள் எனவும் , 23 வருடங்கள் 8 மாதங்கள் 
என்பதையும் 24 வருடங்கள் எனவும் எழுதினால் , பிழைகள் 
தாமாகவே சரிசெய்து கொள்ளப்படுகின்றன . 


புள்ளிவிவர ஆய்வாளர்கள் கையாளும் தகுதியற்ற மூல 
அலகாலும் , வினாப்பட்டியலிலுள்ள தக்க விளக்கமற்ற வினாக்க 
ளாலும் புள்ளியியலில் பிழைகள் நிகழ்வதுண்டு . 


புள்ளி விவர விளக்கம் 

ஆய்வு மேற்கொள்வதற்காக , புள்ளிவிவரங்கள் முதல்தரச் 
சேகரிப்பு முறைகளாலோ , இரண்டாம்தரச் சேகரிப்பு முறை 
களாலோ மாதிரிக்கூறு முறைகளாலோ சேகரிக்கப்படுகின்றன . 
பின்னர் , அப்புள்ளி விவரங்களுக்கேற்ற பரவல் அளவைகள் , மையப் 
போக்கு அளவை , பரவுகை அளவை , கோட்ட அளவை , இன்ன 
பிற அளவைகள் கணிக்கப்படுகின்றன . அவசியமானால் , காலப் 
போக்குத் தொடர்களும் , போக்காய்வுகளும் , குறியீட்டு எண் 
களும் , ஒட்டுறவுக் கெழுக்களும் , ஒட்டுறவுக் 

கோடுகளும் , 
பொருத்தப்படவேண்டிய வளைகோடுகளும் காணப்படுகின்றன . 
பின்னரே , புள்ளிவிவரங்களின் முழுமைத் தொகுதியைப் பற்றிய 


234 


வணிகப் புள்ளியியல் 


பல்வேறு தன்மைகளுக்கு விளக்கம் ( Interpretation ) நல்கப் 
படுகின்றன . 

இத்தகைய அளவைகளைக் கண்டு , விளக்கம் 
நல்குவது எளிய செயலன்று . எல்லோராலும் செய்யத்தக்கது 
மன்று . புள்ளியியலைக் கற்றுத்தேர்ந்த வல்லுநர்களாலேயே இவை 
செய்யப்படவேண்டும் . திறனற்றவர்களின் கையில் புள்ளி 
விவரங்கள் இருப்பது மிக ஆபத்தான கருவியாகும் . புள்ளியியலுக்கு 
வரம்புண்டு . அதனை அறிந்து அதற்கேற்ப விளக்கம் தரப்படல் 
வேண்டும் . விளக்கம் தரும்போது கீழ்க்காணும் பாதுகாப்பு 
முறைகளைக் கையாளவேண்டும் . 


( 1 ) புள்ளிவிவர அளவைகள் காணுதல் , ஆய்தல் ஆகியவை 

கற்றுணர்ந்த வல்லுநர்களால் செய்யப்படவேண்டும் . 


( 2 ) ஒருதலைச் சார்பற்ற முறையில் விளக்கம் தர முற்படல் 

வேண்டும் . 


( 3 ) பொருத்தமற்ற புள்ளிவிவரங்களைக் கொண்டு விளக்கம் 

தரக்கூடாது . 


( 4 ) ஒரு சூழ்நிலைக்குக் கண்ட புள்ளிவிவரத்தினைப் பிறி 

தொரு சூழ்நிலைக்குப் பயன்படுத்தக்கூடாது . 


( 5 ) ஒன்றுக்குப் பயன்படும் பண்பளவையை பிறிதொரு 

புள்ளிவிவரத்திற்குப் பயன்படுத்தக்கூடாது . 


( 6 ) நம் வாதத்திற்குப் பொருந்தும்படியாகப் புள்ளிவிவ 

ரங்களைச் சேகரித்தல் கூடாது . 


( 7 ) பலனிலிருந்து காரணத்திற்கு வாதித்து , பலனையும் 

காரணத்தையும் குழப்பிக்கொள்ளக் கூடாது . 


( 8 ) பொருத்தமற்ற மாதிரிக் கூறிலிருந்து முழுமைத் 

தொகுதியின் தன்மைகளைக் காண முயலக் கூடாது . 
( 9 ) பொருத்தமான , ஏற்ற அளவுடைய மாதிரிக்கூறுகளை 

எடுத்துக்கொள்ளவேண்டும் . 
( 10 ) ஒப்பிடத்தக்க புள்ளிவிவரங்களையே , ஏற்ற அளவை 

களைக்கொண்டு ஒப்பிடவேண்டும் . 


இதுபோன்ற , இன்னபிற முக்கியமான பாதுகாப்புகளுடன் 
புள்ளிவிவர விளக்கம் கூற முற்படல்வேண்டும் . அப்போதுதான் 
தெளிந்த பொருத்தமான உண்மை முடிவு பெறப்படும் ! 


..... நல்குதலும் 


235 


புள்ளியியல் பிழைகளும் , 


பயிற்சி 


1 . 


கணக்குப் பதிவியலில் ( Accountancy ) அறியப் 
படும் பிழைகளுக்கும் , புள்ளியியல் பிழைகளுக்குமுள்ள 
வேறுபாட்டைத் தக்க எடுத்துக்காட்டுகளுடன் 
விளக்குக . புள்ளியியல் பிழைகள் எத்தனை வகைப் 
படும் ? அவைகளை எவ்வாறு அளக்கலாம் ? 

( செ.ப. ) 
புள்ளிவிவரங்களுக்கு விளக்கம் அளிக்க முற்படும்போது 
கவனத்தில் கொள்ளவேண்டிய பாதுகாப்பு நடவடிக் 
கைகள் சிலவற்றைக் கூறுக . 


14. பண்புகளின் தொடர்பு 


என 


கல்வியுடைய தன்மை , மணமான தன்மை, புத்திக் கூர்மைத் 
தன்மை போன்ற தன்மைகளைப் பண்புகள் ( Attributes ) 
புள்ளியியலில் குறிப்பிடுகிறோம் . இத்தகு பண்புகளை A , B , C ... 
போன்ற உரோமப் பெரிய எழுத்துகளாலும் , அப் பண்புகளற்ற 
கல்லாத் தன்மை , மணமாகாத் தன்மை , புத்திக் கூர்மையற்ற 
தன்மை போன்ற எதிர்மறை இயல்புத் தன்மைகளையும் பண்பு 
களெனவே குறிப்பிட்டாலும் , அவைகளை 8 , 9 , 7 ... ... என்ற 
கிரேக்க எழுத்துகளாலும் குறிப்பிடுகிறோம் . A , a என்பன ஒன்றுக் 
கொன்று எதிர்மறை . A தன்மையுடைய நபர்களின் எண்ணிக் 
கையை ( A ) என்ற குறியாலும் , 7 தன்மையுடைய நபர்களின் 
எண்ணிக்கையை (? ) என்ற குறியாலும் , இதுபோன்றே மற்றைய 
தன்மைகளை அதற்குரிய குறிகளாலும் எழுதுகிறோம் . ( A , B ) 
என்பது A , B ஆகிய இரு பண்புகளுமுடைய நபர்களின் 
எண்ணிக்கையைக் குறிக்கும் . ஓர் ஆய்வுத் தொகையிலுள்ள 
மொத்த எண்ணிக்கை N எனில் , கீழ்வரும் சமன்பாடுகள் எளிதில் 
புலனாகும் . 


N - ( A ) + (a ) 
N = ( B ) + ( B ) 

N - ( AB ) + ( AB ) + ( a B ) + ( as ) 
( A ) == ( AB ) + ( Ap ) 
( 9 ) == ( AB ) + ( ( as ) 


... 


(A ) , ( B) , ( a ) முதலியன ஓரினப் பண்பலை வெண்கள் , ( AB) 
(AB ) ; ( AY ) என்பன ஈரினப் பண்பலைவெண்கள் , ( ABy ) , 
( ABC ) முதலியன மூவினப்பண்பலைவெண்கள் எனக் கூறுகிறோம் ; 
N ஆனது பூஜ்ய இன அலைவெண்ணாகும் . 


புள்ளி விவரத்தின் மெய்நிலை 

கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிவிவரங்கள் மெய்யானதாகவிருக்க 
வேண்டுமெனில் , பண்பலைவெண்கள் மிகை எண்களாகவோ , 


237 


பண்புகளின் தொடர்பு 


பூஜ்யமாகவோ இருக்கவேண்டும் . அவை குறை எண்களாக 
இருக்கக் கூடாது . 

புள்ளிவிவரத்தின் மெய்நிலையை நிறுவ , 
பண்பலைவெண்கள் 

மிகை எண்களே 

எனக் 

காட்டினால் 
போதுமானதாகும் . 


குறிமுறை 

( A ) = A • N என எழுதுகிறோம் . 

( a ) == a - N ஆகும் . 
எனவே , A + a = 1 

1 

A. 
A 1 
( as ) == as • N 

( 1 - A ) ( 1 - B ) . N 
= ( 1 - B - A + AB ) • N 
= N - ( B ) - ( A ) + ( AB ) 


- 


. 


( a 9 1 ) = a sy • N 

= ( 1 - A ) ( 1 - B ) ( 1 - C ) . N 
= ( 1 - A- B - C + AB + AC + BC - ABC ) • N 
= N- ( A ) - ( B ) - ( ) + ( AB) + ( AC ) 
+ ( BC ) - ( ABC ) . 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

N = 2,000 ; ( A ) = 1,620 ; ( B ) = 1,050 ; 
( C ) = 850 : ( AB ) = 1,140 ; ( AC ) = 710 : 
( BC ) - 190 : ( ABC ) -- 590 . 


இப் புள்ளிவிவரத்தின் மெய்த்தன்மையை ஆய்க . 
( a ßr 

( 1 - A ) ( 1 - B ) ( 1 - C) . N 
N- (A ) - ( B ) - ( C) + ( AB ) + ( AC) + ( BC ) - ( ABC) 
2,000 - 1,620 - 1,050-850 + 1,140 + 710 + 190- 590 

-70 . 
எனவே , கொடுக்கப்பட்ட புள்ளிவிவரம் மெய்யானதன்று . 


- 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

N = 450 : ( A ) = 30 ; ( B ) 40 ; 
( C ) = 15 ; ( AB ) = 11 ; ( BC ) = 6 ; 
( AC ) = 8 ; ( ABC ) = 2 


238 


வணிகப் புள்ளியியல் 


மிக உயர்வினப் பண்பலைவெண்களைக் காண்க . 


- 


- 


( ABC ) = 2 ( கொடுக்கப்பட்டுள்ளது ) . 
{ A BY ) = AB ( 1 - C ) . N 

= ( AB ) - ( ABC ) 

11-2 = 9 . 
( A B C ) = A ( 1 - B ) C • N 

( AC) - ( ABC ) 

= 8-2 = 6 . 
( A py ) = A ( 1 - B ) ( 1 - C ) • N 

= A ( 1 - C- B + BC) . N 
= ( A ) - ( AC ) - ( AB ) + ( ABC ) 
= 30-8-11 + 2 

13 . 


( au BC ) = ( 1 - A ) BC . N 

= ( BC ) - ( ABC ) 

6 2 
= 4 . 


- 


( a g C ) = ( 1 - A ) ( 1 - B ) C • N 

( C ) - (BC) - ( AC) + ( ABC ) 
= 15-6-8 + 2 


= 3 


( a B7 ) = ( 1 - A ) B ( 1 - C ) • N 

( B ) - ( BC ) - ( AB ) + ( ABC ) 
= 40 - 6-11 + 2 


= 25 


( a py ) = ( 1 - A ) ( 1 - B) ( 1 - C ) • N 

( N ) - (A ) - ( B ) - ( C) + ( AB) 

+ ( AC) + ( BC ) ( ABC ) 
= 450- 30-40-15 + 11 + 6 + 8-2 
= 388 . 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

B பண்பு காணாத இடங்களைவிட , B பண்பு காணுமிடங்களில் 
A பண்பு மிகுந்த விகிதாசாரத்தில் நிகழ்கிறது . எனில் A 
காணாத இடங்களைவிட , A காணுமிடங்களில் B மிகுந்த விகிதா 
சாரத்தில் நிகழும் எனக் காட்டுக . 

( செ.ப. ) 


239 


பண்புகளின் தொடர்பு 


(AB ) - 


( A B ) 

( கொடுக்கப்பட்டுள்ளது . ) 
( 3 ) 


( B ) 


. 


( 3 ) 


+1 > 

+1 

( AB ) 
( B + ( 3 ) 

( AB ) + ( AS ) 

( /AB ) 


( அ- து ) 


( அ - து ) 


( 1B ) 


N 
( B ) 
N 
( 1 ) 


. 


( B ) 
( AB ) 


N 


B 
( B ) 


] 


- 


ஃ. 


N- ( A ) ( B ) - ( AB ) 
( அ - து ) 
( A ) 

{ AB ) 
( a B ) 
( A ) ( AB ) 
( AB ) 

( aB ) 
> 


( a ) 


( A ) 


இதுவே நிறுவ வேண்டியதாகும் . 


தேற்றம் 
( ABC ... ! உறுப்புகள் ) 2 { ( A ) + ( B ) + ( C ) + ... } - ( n - 1 ) N. 


நிறுவுதல் 

( ap ) 20 { எப் பண்பலைவெண்ணும் எதிர்மறையன்று } 
( அ - து) ( 1 - A ) ( 1 - B) . N - 0 
N - ( B ) - ( A ) + ( AB ) - 0 
ஃ ( AB ) 2 ( A ) + ( B ) - N 

( 1 ) 
தற்போது N - ( C ) = ( y ) - ( ABy ) 

( ABy ) > ( C ) - N 


( 2 ) 


( 1 ) + ( 2) , 

( AB) - ( ABy ) - (A ) + ( B ) + ( C ) - 2N . 
( அ - து ) ( ABC ) 2 ( A ) + ( B ) + ( C ) - 2N 


240 


வணிகப் புள்ளியியல் 


இதனை , n பண்புகளுக்கு விரிக்க , நாம் பெறுவது 
( ABC .... ) > { ( A ) + ( B) + ( C) + .... } - ( n - 1 ) . N 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

ஒரு நாட்டுப்புறப் பகுதியில் 75 % மக்கள் கடனாளியாகவும் , 
குறைந்தது 80 % மக்கள் நிலமற்றவர்களாகவும் , குறைந்தது 
85 % அசுத்தமான இடங்களில் 

இடங்களில் வாழ்பவர்களாகவும் காணப் 
பட்டனர் . எனில் , கடனாளியாகவும் , நிலமில்லாமலும் , அசுத்த 

இடங்களில் வசிப்பவர்களாகவுமிருப்பவர் குறைந்தது 
எத்தனை சதவீதமெனக் காண்க . 


மான 


A என்க 


கடனாளித் தன்மை 
நிலமற்ற தன்மை 


B என்க 


அசுத்தமான இடத்தில் வாழும் தன்மை C என்க 
தற்போது ( ABC ) - ( A ) + ( B ) + ( C ) - 2N 

( அ - து ) ( ABC ) > 75 + 80 + 85 - 200 

( அ- து ) ( ABC) > 40 
மூன்று தன்மையாலும் சூழப்பட்டவர்கள் குறைந்தது 40 % 
ஆகும் . 


இரு பண்புகளின் உறவு அல்லது தொடர்பு . 

A X ( B ) 
( AB = 

என்றால் , A- யும் B- யும் உறவற்ற பண்பு 
N 


( A ) X ( B) 
களெனவும் , ( AB ) > 

யெனில் , A , B ஆகியன நேர் 
N 

( A ) X ( B ) 
உறவுடையன எனவும் , ( AB ) < 

யெனில் , A , B ஆகியன 
N 


எதிர்மறை உறவுடையன எனவும் கூறுகிறோம் . 


23 


பண்புறவுக் கெழுக்கள் 
( 1 ) யூல் பண்புறவுக்கெழு 

(AB ) ( as ) - ( AS ) ( aB ) 
( AB ) ( as )+ ( AB ) ( a B ) 


Q = 


241 


பண்புகளின் தொடர்பு 


இங்கு Q ஆனது , கீழ்க்காணும் இருவழிப் பட்டியலில் குறுக்கே 
பெருக்கிக் கண்ட இரு உறுப்புகளின் வேறுபாட்டுத் தொகுதி 
யாகவும் , அவைகளின் கூடுதல் பகுதியாகவும் அமைந்துள்ளது . 


பண்பு 


A 


C 


மொத்தம் 


B 


( A B ) 


(cc B) 


( B ) 


13 


( A / 3 ) 


73 ) 


( 3 ) 


மொத்தம் 


A 


( 
C 
) 


N 


இக்கெழு - 1 <<< 1 என்ற இடைவெளியில் அமைந்து 
கிடக்கும் . 

Q = - 1 யெனில் A , B முழு எதிர்த்தொடர்புடையன ; 
- 1 < Q < 0 யெனில் , A , B எதிர்மறை உறவுடையன அல்லது 
தொடர்புடையன . 

Q = 0 யெனில் , A , B தனித்தன்மையன . 

0 < Q < 1 யெனில் , A , B நேர் உறவுடையன அல்லது 
தொடர்புடையன . 

Q = 1 யெனில் , A , B முழு உறவுடையன அல்லது தொடர் 
புடையன . 

/ ( AB) (gB ) - 1 (AB ) ( aB ) 
பிறிதொரு கெழு R = 

( AB ) ( as ) + // ( Ap ) ( aB ) 
Q- வைப் போன்ற , R- ன் மதிப்பிலிருந்தும் , A , B- யின் உற 
வினைத் தீர்மானிக்கலாம் . 

2R 
Q 

என்பதனையும் எளிதில் காணமுடியும் . 
1 + R 
வணி-16 


242 


வணிகப் புள்ளியியல் 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

கீழ்க்காணும் பட்டியலில் காட்டப்பட்டுள்ள இரு பண்புகளின் 
Q , R கெழுக்களைக் கணக்கிடுக . 


பண்புகள் 


A 


B 


8 


5 


B 


6 


4 


Q 


32-30 
32 + 30 


2 
62 


-- 


1 
31 


R = 


132 1/30 

32 + - 30 


0.18 
11.134 


180 
1134 


பண்புகளின் தூர உறவு 


C என்ற ஒரு பண்போடு இணைந்து , A- யும் , B- யும் உறவு 
பெற்றால் , A , B ஆகியன தூர உறவுடையன எனக் கூறுகிறோம் . 


( AC ) ( BC ) 
( ABC ) > 

யெனில் , A , B ஆகியன நேர் தூர 
( C ) 

( AC ) ( BC ) 
உ.றவுடையன என்றும் , ( ABC ) < 

யெனில் 

அவை 

( C ) 
எதிர்மறை உறவுடையன என்றும் கூறுகிறோம் . 


யூல் தூர உறவுக்கெழு 

QAB . C 


( ABC ) ( a B C ) - ( A B C ) ( a BC ) 
( ABC) ( a 8 C ) + ( A B C ) ( a BC ) 


Q கெழுவிலுள்ள ஒவ்வோர் அடைப்புக் குறியினுள்ளும் C- யைச் 
சேர்க்கப்படுவது , QAB.C என்பதை நோக்குக . 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

500 மாணவர்கள் கண் தெரியாதவர்கள் . அவர்களின் 
புத்திக் கூர்மையை A- யும் , உடல் வலிமையை B- யும் குறிக்கின்றன . 
( AB ) = 62 ( AB ) = 88 ; ( a B ) = 100 ; ( as ) = 250 . எனில் A , B 
ஆகிய பண்புகளின் தூர உறவினைக் காண்க . 


பண்புகளின் தொடர்பு 


243 


கண்தெரியாத்தன்மை C என்க . 


( C ) = 500 
( AB ) 

( ABC ) = 62 
( A8 ) = ( ABC ) == 88 
( aB ) = ( a BC) = 100 
(as ) = ( asC ) = 250 

( 62 X 250 ) - ( 88 X 100) 
QAB.C = 

( 62 x 250 ) + ( 87 x 100 ) 
15500 8800 
15500 + 8800 
6700 
24300 


- 


= 


= 0.28 


இணைந்து A- யும் , B- யும் நேர்மறைத் தூர 


எனவே , C- யுடன் 
உறவுடையன . 


நேர்வுப் பட்டியல் 

A என்ற பண்பு A1 , A ,, A ..... என்ற பல துணைப் பண்புகளை 
உடையதாக இருக்கும் . A என்பது கண் நிறமாகக் கொண்டால் , 
கருப்பு , நீலம் , மாநிறம் என்ற துணைப் பண்புகளை A. , A ,, A ,, 
எனக் கூறலாம் . இதுபோன்றே B பண்புகளின் துணைப் பண்புகள் 
B. , B. , B ..... முதலியன . இவ்விரு தலைப்பண்புகளை , அவற்றோடு 
இணைந்த துணைப் பண்புகளோடு அமைக்கப்படும் பட்டியலுக்கு 
நேர்வுப் பட்டியல் ( Contingency Table ) என்பது பெயராகும் . 


பண்பு A 


As 


A , 


மொத்தம் 


B , 


( A , B , ) 


( A , B , ) | ( A , B , ) 


( B ) 


B , 


( A , B) 


( A , B ) 


( A.B , ) 


( B, ) 


B 
பண்பு 


B. 


( A , B .) 


( A , B ,) | (4.B. ) 


.. 


... 


( B ) 


... 


... 


... 


... 


... 


... ... 


... 


... 


... 


.. 


... 


... 


... 


மொத்தம் 


( 
A 
, 
) 


( A ) 


( 
A 
) 


... 


... 


... 


N 


244 


வணிகப் புள்ளியியல் 


பயிற்சி 


( 1 ) ( ABC ) = 15 ; ( ABy ) == 74 

( AB C ) = 23 ; ( APy ) = 120 
( a BC ) = 20 ; ( a By ) = 176 
( a BC ) = 17 ; ( asy ) = 2184 


மற்றைய பண்பலைவெண்களைக் காண்க . 

( 2 ) N = 1000 ; ( A ) = 525 ; ( B ) = 312 ; ( C )) 410 ; 
(AB ) 

= 483 : ( Ay ) = 378 ; ( By ) 226 ; ( ABC ) = 25. இப் 
புள்ளிவிவரத்தின் மையத்தன்மையை ஆய்க . 

( அல.ப. ) 


- 


3 . 


ஒரு சோதனையில் , குறைந்தது 57 % கணக்கிலும் , 
60 % புள்ளியியலிலும் , 82 % வேதியியலிலும் , 91 % 
ஆங்கிலத்திலும் தேறவில்லை . நான்கிலும் தேறாதவர்கள் 
குறைந்தது எத்தனை சதவீதம் ? 
‘ மது அருந்துபவர்களில் 99 % இளமையில் இறந்து 
விடுகின்றனர் . எனவே , வாழ்விற்கு மது தீங்கானது - 
இக்கூற்றினை ஆய்க . 

( செ.ப. ) 
கீழ்க்காணும் இருவழிப் பட்டியலில் யூல் உறவுக் கெழு 
வினைக் காண்க . 


5 . 


பண்பு 


A 


a 


A 


a + b - c 


b + c - a 


B 


© + a - 5 - 


a + b + c 


6 . 


கீழ்க்காணும் பட்டியலில் தந்தை , மகன் கண்களின் 
நிற உறவினைக் காண்க . 


மகன் கண் நிறம் 


கருங்கருமை சாம்பல் கருமை 
தந்தை 
கண் கருங்கருமை 

230 

150 
நிறம் 
சாம்பல் கருமை 150 

420 


( அல.ப. ) 


பண்புகளின் தொடர்பு 


245 


7 . 


கீழ்க்காணும் பட்டியலுக்குப் பண்புறவுக் கெழுவினைக் 
கணக்கிடுக . 


சகோதரர்கள் 


நல்ல தன்மையினர் 

நல்ல தன்மை 
யற்றவர் 


சகோதரிகள் நல்ல தன்மை 

யினர் 


1230 


530 


நல்ல தன்மை 
யற்றவர் 


850 


980 


( செ.ப. ) 


8 . ஒருவிதத் தொற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு 
நகரில் , பாதிக்கப்பட்ட 408 குழந்தைகளுக்கு மருத்துவம் செய்யப் 
பட்டது . அவர்களில் 104 பேருக்குக் குணத்திற்குப் பின்னர் சில 
தீங்குகள் ( after - effects) ஏற்பட்டன . மருத்துவம் செய்யப்படாத 
எஞ்சிய 519 குழந்தைகளில் , குணத்திற்குப் பின் , 166 பேருக்குச் 
சில தீங்குகள் ஏற்பட்டன . இப் புள்ளிவிவரத்தினை ஏற்றதொரு 
பட்டியலில் அமைத்து , பண்புகளின் உறவினைக் காண்க . ( செ.ப. ) 


( 9 ) ( A ) = ( B ) = ( C ) = N / 2 = 50 

( AB ) 30 ; ( AC ) == 25 . 
( BC ) எந்த எண்ணிற்குள் விழும் ? 


( செ.ப.) 


( A ) 


( B ) 


( 10 ) 


= X ; 


- 


} 


2.x 


N 


N 


( * ) 


= 3x ; 


( AB ) 
N 


( AC ) 
N 


( BC ) 
N 


எனில் , x , -ன் தனித்தனி மதிப்புகள் 1 - க்கு மிகை 
படாவெனக் காட்டுக . 

( செ.ப. ) 


15. நிகழ்தகவு 


ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்குரிய வாய்ப்பினை எண் வடிவத்தில் 
தருவது நிகழ்தகவாகும் . ஒரு நாணயத்தினைச் சுண்டினால் , தலை 
விழுவதற்குரிய வாய்ப்பு } எனக் கூறுகிறோம் . அதாவது , தலைக் 
குரிய நிகழ்தகவு 1 எனப் பொருளாகும் . இதுபோன்றே 
அறுமுகப் பகடை ஒன்றைச் சுற்றிவிட்டால் , ஏதாவது ஒரு முகம் 
பிறழ்வதற்குரிய வாய்ப்பு ! எனக் கூறுகிறோம் . ) இத்தகைய 
வாய்ப்பினைக் காட்டும் பின்னத்தினை , அதாவது , நிகழ்தகவு 
அல்லது நிகழ்திறத்தை ( Probability ) எவ்வாறு கணிக்கிறோம் ? 
இரு முறைகளில் இது கணிக்கப்படுகிறது . 


கணக்கியல் நிகழ்தகவு 


நெட்டுக்குத்தாக நிற்க இயலாதபடி உயரம் குறைந்த 
அளவுடைய சீரான நாணயம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் . 
அதனைச் சுண்டினால் , நிகழுகின்ற இயக்கங்கள் இரண்டேயாகும் . 
தலை , பூ ஆகிய இரு நிகழ்ச்சிகளே உள ; அதாவது , இயலத் 
தக்க நிகழ்ச்சிகள் இரண்டேயாகும் . அவைகளில் தலை விழுவது 
ஒன்றாகும் ; அதாவது , இயலவேண்டிய நிகழ்ச்சி அவற்றுள் 
ஒன்றாகும் . எனவே , இயலவேண்டிய நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை 
இயலத்தக்க நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை என்பதனை நிகழ்தக 
வாகக்கொண்டு , அது 1 எனக் கூறுகிறோம் . இதுபோன்றே , 
பகடை வீச்சில் , இயலத்தக்க நிகழ்ச்சிகள் 6 ஆகும் . எந்த முகமும் 
பிறழலாம் . இயலவேண்டியது ஏதாவது ஒரு புள்ளிமுகம் ( வெற்றி 
முகம் 5 புள்ளிமுகம் என்க ) ஆகும் . எனவே , இந்நிகழ்ச்சிக் 
குரிய நிகழ்தகவு ! எனக் கூறுகிறோம் . இங்ஙனம் , நிகழ்ச்சிகள் 
நடப்பதற்கு முன்னமேயே , நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கையைக் 
கணக்கியல் வாயிலாகக் கண்டு , நிகழ்தகவினைத் தீர்மானிக்கின் 
றோம் . அவ்வாறு தீர்மானிக்கும் நிகழ்தகவினைக் காரண காரிய 
நிகழ்தகவு அல்லது நிகழ்முன்தகவு ( Apriori probability) அல்லது 
கணக்கியல் நிகழ்தகவு ( Mathematical probability ) எனக் 
கின்றோம் . 


நிகழ்தகவு 


247 


ஆகும் . 


புள்ளியியல் நிகழ்தகவு 

நிகழ்தகவினைச் சோதனைகள் வாயிலாகவும் காணலாம் . ஒரு 
நாணயத்தை 1,000 தடவைகள் சுண்டுவோம் . அத்தனை சோதனை 
களிலும் , தலை விழுந்த தடவைகளை எண்ணி வைத்துக்கொள் 
வோம் . எனில் , நிகழ்தகவு 

தலைகளின் எண்ணிக்கை 

1.000 
இந்த எண் -க்கு மிக நெருங்கி அமைவதைக் 

காணலாம் . 
சுண்டப்படும் தடவைகள் மிகமிக , இத்தகவு 3 - க்கு இன்னும் 
மிகமிக நெருங்கி அமைவதைக் காணலாம் . எனவே , தலைக்குரிய 
நிகழ்தகவு , எனக் கொள்கிறோம் . இதுபோன்றே , பல தடவைகள் 
பகடையை வீசினால் , ஏதாவது ஒரு முகம் விழுவதற்குரிய நிகழ் 
தகவு -க்கு மிகமிக நெருங்கி அமைவதைக் கண்டு , அத்தகவு 
* எனக் கொள்கிறோம் . இம்முறை நிகழ்தகவினைக் காரியகாரண 
நிகழ்தகவு அல்லது நிகழ்பின்தகவு (Aposteriori probability) 
அல்லது புள்ளியியல் நிகழ்தகவு ( Statistical probability ) 

( என 
அழைக்கின்றோம் . 


பொதுக் குறிப்பு 
இயலவேண்டிய நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை 

என்பதனை , 
இயலத்தக்க நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை 
நிகழ்தகவு என விளக்கினோம் . ஒரு நிகழ்ச்சி a தடவைகள் நிகழ 
முடியுமெனவும் , 6 தடவைகள் நிகழத் தவறுமெனவும் , மேலும் 
இந்த (a + b) நிகழ்ச்சிகளும் சமவாய்ப்புடையனவெனவும் 
கொண்டால் , அந்நிகழ்ச்சிக்குரிய நிகழ்தகவு என்பதாகும் . 

a + 6 
ஒரு நிகழ்ச்சியின் வெற்றிக்குரிய நிகழ்தகவு , p , அதன் தோல்விக் 
குரிய நிகழ்தகவு ( என்றால் , q + p = 1 என்பது எளிதில் புலனாகும் . 
p = 1 எனில் , அந்நிகழ்ச்சி உறுதியாக நிகழுமெனவும் , p = 0 
எனில் , அது உறுதியாக நிகழாதெனவும் கருதலாம் . 

ஒரு 
நிகழ்ச்சியின் தகவு p எனில் , N தடவைகளுள் PN தடவைகள் அது 
நிகழும் என்ற கூற்று எளிதில் விளங்கும் . வெற்றிக்குச் சாதக 
பின்னம் Pp 

4 
என்றும் , தோல்விக்குச் சாதக பின்னம் 

என்றும் 
4 

p 
கொள்ளப்படுகிறது . 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

1 , 2 , 3 , 5 , 0 என்ற ஐந்து எண்களைக்கொண்டு , நான்கு 
இடமுடைய எண் அமைக்கப்படுகிறது . அவ்வெண் ( i ) 5 - ஆல் 


வணிகப் புள்ளியியல் 


248 


எண்ணாக 


அமைவதற்குரிய 


வகுபட 

(ii) ஒற்றைப்படை 
வாய்ப்புகள் யாவை ? 


ஆ நூ 

ஆயிரமாவது இடத்தில் 1 , 2 , 3 , 5 ஆகிய நான்கு எண்களில் 
ஒன்று இடம்பெறும் . எனவே , அவ்விடத்தினை 4 வழிகளில் 
நிரப்பலாம் . நூறாவது இடத்தை எந்த எண்ணும் நிரப்பும் . 
எனவே , அதனை 5 வழிகளில் நிரப்பலாம் . இதுபோன்றே . 
பத்தாவது , ஒன்றாவது இடங்களையும் ஐந்து , ஐந்து வழிகளில் 
நிரப்பலாம் . எனவே , உருவாகும் ஆயிரமாவது இடமுடைய 
எண்களின் எண்ணிக்கை 


= 4 x 5x5x 5 = 500 . 


ப 


நூ 
எண் 5 ஆல் வகுபட வேண்டுமெனில் , ஒன்றாவது இடம் 
0 , 5 ஆகிய இரண்டு எண்களால் மட்டுமே நிரப்பப்படவேண்டும் . 
எனவே , அவ்விடத்தினை இரு வழிகளில் நிரப்பலாம் . ஆயிரமாவது 
இடத்தினை 4 வழிகளில் நிரப்பலாம் . நூறாவது , பத்தாவது 
இடங்களை 5 , 5 , வழிகளில் நிரப்பலாம் . எனவே , 5 - ஆல் 
வகுபடும் எண்கள் 


= 4 x 5 x 5 x 2 


= 200 


எனவே , உருவாகும் எண் 5 - ஆல் வகுபடுவதற்குரிய வாய்ப்பு 

200 2 
500 5 


- 


( ii ) உருவாகும் எண் ஒற்றைப்படை எண்ணாக அமைய , 
ஒன்றாவது இடம் 1 , 3 , 5 ஆகிய 3 எண்களால் மட்டுமே நிரப்பப் 
பட முடியும் . எனவே , ஒன்றாவது இடம் 3 வழிகளில் நிரப்பலாம் . 
ஆயிரமாவது இடம் 4 வழிகளில் நிரப்பலாம் . நூறாவது , 
பத்தாவது இடங்கள் 5 , 5 வழிகளில் நிரப்பலாம் . 


ஃ ஒற்றைப்படை எண்கள் 

= 4 x 5X5 x 3 
300 . 


- 


எனவே , உருவாகும் எண் ஒற்றைப்படையாக அமைவதற்குரிய 

300 3 
நிகழ்தகவு = 

500 5 


249 


நிகழ்தகவு 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

நன்கு கலைக்கப்பட்ட ஒரு சீட்டுக் கட்டிலிருந்து ஒரு சீட்டை 
உருவினால் , அது இராஜாவாக இருப்பதற்குரிய நிகழ்தகவு யாது ? 

இங்கு இயலத்தக்க நிகழ்ச்சிகள் 
கட்டில் உள்ள இராஜாக்கள் 
ஃ . இயலவேண்டிய நிகழ்ச்சிகள் 


= 52 


4 
ஃ . சீட்டு , இராஜாவாக அமைவதற்குரிய நிகழ்தகவு = 

52 


- 


1 
131 


- 


= 12 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

ஒரு பையில் 4 வெள்ளைப் பந்துகளும் , 6 கருப்புப் பந்துகளும் , 
2 சிவப்புப் பந்துகளும் உள . 3 வெள்ளைப் பந்துகளும் 2 கருப்புப் 
பந்துகளும் சேர்த்து எடுப்பதற்குரிய நிகழ்திறமென்ன ? 
எடுக்கவேண்டிய மொத்தப் பந்துகள் 

5 
பையிலுள்ள மொத்தப் பந்துகள் 

.. 5 பந்துகள் எடுப்பதற்குரிய வழிகள் = 12C , = 792 
3 வெள்ளைப் பந்துகள் எடுப்பதற்குரிய வழிகள் 4C , = 4 
2 கருப்புப் பந்துகள் எடுப்பதற்குரிய வழிகள் 6C , = 15 
.. 3 வெள்ளைப் பந்துகளும் 2 கருப்புப் பந்து 

களும் எடுப்பதற்குரிய வழிகள் = 4 x 15 - 60 . 
.. வேண்டியவாறு பந்துகளை எடுப்பதற்குரிய நிகழ்தகவு 

60 
792 


- 


5 
66 


. 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

பகடைகளை ஒரே சமயத்தில் வீசினால் மொத்தப் 
புள்ளிகள் 9 ஆக அமைவதற்குரிய நிகழ்தகவு யாது ? 
இயலத்தக்க மொத்த நிகழ்ச்சிகள் = 6 x 6 

36 , 
வேண்டிய நிகழ்ச்சிகள் : ( 3,6) ( 4.5 ) ( 5,4 ) ( 6,3 ) 


- 


4 
36 


-- 


வேண்டிய நிகழ்தகவு 


1 
9 


வணிகப் புள்ளியியல் 


250 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

3 பகடைகளைச் சுற்றிவிட , விழும் மூன்றுமுகப் புள்ளிகளின் 
கூடுதல் 10 ஆக அமைவதற்குரிய நிகழ்தகவு யாது ? 
இயலும் மொத்த நிகழ்ச்சிகள் 

= 6x6X 6 

= 216 
இயலவேண்டிய நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை 
= ( x ! + x + x + x + x + x ) - ல் xl- ன் கெழு 
* ( 1 + x + x2 + x + x + x " ) " - ல் x - ன் கெழு 
1 - x 

-ல் "-ன் கெழு 
1 - x 
= ( 1 - x ) * ( 1 - x ) - - ல் x - ன் கெழு 

( 9 + 1 ) ( 1 +2) 
= (1-3x* + 3x12 - x ) > z 

x " -ல்x - ன் கெழு 

1.2 
( 7 + 1 ) ( 7+ 2 ) ( 1 + 1 ) ( 1 + 2 ) 

-3 . 
1.2 

1.2 


- 


= 27 


வேண்டிய நிகழ்தகவு = 


27 
216 


1 
8 


பயிற்சி 
1. 1 , 2 , 3 , 4 , 5 ஆகிய எண்களைக்கொண்டு நூறாவது 

இடமுள்ள எண் அமைக்கப்படுகிறது . அவ்வெண் 
( i ) ஒற்றைப்படை எண்ணாக , (ii ) இரட்டைப்படை 
எண்ணாக , 

( iii ) 5 - ஆல் வகுபடும் எண்ணாக அமை 
வதற்குரிய நிகழ்தகவு யாது ? 
2 . 0 , 3 , 5 , 7 , 8 ஆகிய எண்களைக்கொண்டு ஆயிரமாவது 

இடமுள்ள எண் அமைக்கப்படுகிறது . அவ்வெண் 
( i ) ஒற்றைப்படையாக , ( ii ) இரட்டைப்படையாக , 
( iii ) 5 - ஆல் 
5 - ஆல் வகுபடுமாறு 

வகுபடுமாறு அமைவதற்குரிய நிகழ் 
தகவுகள் யாவை ? 
3 . நன்கு கலைக்கப்பட்ட ஒரு சீட்டுக் கட்டிலிருந்து , ஒரே 

சமயத்தில் , இரண்டு சீட்டுகள் உருவப்படுகின்றன . 
அவை ஒன்று ஏஸாகவும் , பிறிதொன்று ஜாக்காகவும் 
அமைவதற்குரிய நிகழ்தகவு காண்க ; இரண்டுமே 
டைமண்டாக அமைவதற்குரிய நிகழ்தகவினையும் 
காண்க . 


நிகழ்தகவு 


251 


ஒரு பையில் 8 வெள்ளைப் பந்துகளும் , 6 கருப்புப் 
பந்துகளும் 4 சிவப்புப் பந்துகளும் , 3 நீலப் பந்துகளும் 
உள . 4 வெள்ளைப் பந்துகளும் 2 நீலப் பந்துகளும் 

ஒன்றாக எடுப்பதற்குரிய நிகழ்தகவு யாது ? 
5 . புள்ளியியல் என்ற சொல்லில் உள்ள எழுத்துகள் 

மாறிமாறி வரிசைப்படுத்தி அமைக்கப்படுகின்றன . 
( i ) பு என்ற எழுத்தில் முடியும் சொல்லைப் பெற 

வாய்ப்பென்ன ? 
( ii ) ய - வில் தொடங்கி பு - வில் முடியும் சொல்லைப் 

பெற வாய்ப்பென்ன ? 
( iii ) பு , ய என்ற எழுத்துகளுக்கிடையே இரண்டு 

எழுத்துகள் மட்டுமே அமைவதற்குரிய வாய்ப் 

பென்ன ? 
6. 3 பகடைகளை ஒரே சமயத்தில் உருட்ட , மொத்தப் 

புள்ளிகள் 9 ஆகவும் 10 ஆகவும் அமைவதற்குரிய 
நிகழ்தகவுகளைக் காண்க . 

( செ.ப. ) 
7 . 

ஒரு குழுவில் 10 பி.யு.ஸி. மாணவர்களும் , 5 பி.ஏ. 
மாணவர்களும் , 6 பி.எஸ்.ஸி. மாணவர்களும் உள்ள 
னர் . 5 பேர்களைத் தேர்ந்தெடுக்கவேண்டும் . அவர் 
களுள் 3 பேர் மட்டும் பி . எஸ் . ஸி . மாணவர்களாக 
இருப்பதற்குரிய நிகழ்தகவு யாது ? 


ஒன்றையொன்று புறக்கணிக்கும் நிகழ்ச்சிகள் 

ஒரு நிகழ்ச்சி , அது நிகழும் அதே தருணத்தில் பிறிதொரு 
நிகழ்ச்சி நிகழாவண்ணம் தடுக்குமானால் , அத்தகு நிகழ்ச்சிகள் 
ஒன்றையொன்று புறக்கணிக்கும் நிகழ்ச்சிகள் ( Mutually exclusive 
events ) என அழைக்கப்படுகின்றன . 


ஒரு சோதனைக்குட்படும் ஒரு மாணவர் வெற்றியடைவார் 
அல்லது தோல்வியடைவார் . நாணயத்தினைச் சுண்ட , தலை விழும் 
அல்லது பூ விழும் . வெற்றி , தோல்வி ; தலை , பூ ஆகிய ஜோடி 
நிகழ்ச்சிகள் ஒன்றையொன்று புறக்கணிக்கும் நிகழ்ச்சிகளாகும் . 
பகடையை வீச விழும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒன்றையொன்று 
புறக்கணிக்கும் நிகழ்ச்சிகளாகும் . 
கூட்டல் தேற்றம் 

ஒன்றையொன்று புறக்கணிக்கும் பல நிகழ்ச்சிகளுள் ஒன்று 
அல்லது பிறிதொன்று நிகழ்வதற்குரிய நிகழ்தகவு , அத்தகு 
நிகழ்ச்சிகளின் தனித்தனி நிகழ்தகவுகளின் கூடுதலாகும் . எல்லா 


252 


வணிகப் புள்ளியியல் 


= 


நிகழ்ச்சிகளும் மொத்தம் N தடவைகளில் நிகழுகின்றன என்க . 
இவற்றுள் , முதல் நிகழ்ச்சி a , தடவைகள் நிகழ்வதாகக் கொண் 
டால் , அதன் தனி நிகழ்தகவு = p , = 1. இரண்டாம் நிகழ்ச்சி 
a , தடவைகளில் நிகழ்வதாகக் கொண்டால் , அதன் தனி நிகழ் 

d, 
தகவு = Ps இதைப்போன்றே , 

k- ஆவது 

நிகழ்ச்சி 
N 
al தடவைகள் நிகழ்வதாகக் கொண்டால் , அதன் தனி நிகழ்தகவு 

ak 
= Pk = 

ஒன்றையொன்று புறக்கணிக்கும் நிகழ்ச்சிகளாத 

N 
லால் , ஒன்று நிகழும்போது பிறிதொன்று நிகழாது . எனவே , இந்த 
k நிகழ்ச்சிகளில் ஒன்று அல்லது பிறிதொன்று நடப்பன 
a , + a , + a , + + at தடவைகள் ஆகும் . 
ஃ . ஒன்று அல்லது பிறிதொன்று நிகழ்வதற்குரிய 

a , + a , + as + 
தகவு = 

N 
ai a, as | 

dk 
N N N 

N 
p . + p + p , + ... + Pk 
எனவே , தேற்றம் மெய்யானதாகும் . 


+ ak 


+ 


+ 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

ஒரு பையில் 7 கருப்பு , 5 மஞ்சள் , 3 வெள்ளைக் கோலிகள் 
இருக்கின்றன . ஏதாவது ஒரு கோலி எடுக்கப்படுகிறது . அது 
மஞ்சளாக அல்லது வெள்ளையாக அமைவதற்குரிய நிகழ்தகவு 
யாது ? 

5 
மஞ்சள் கோலியை எடுப்பதற்குரிய நிகழ்தகவு 

15 

3 
வெள்ளைக் கோலியை எடுப்பதற்குரிய நிகழ்தகவு 

15 
இரு நிறத்தில் ஒன்றாக இருக்கவேண்டுமாதலால் , இவை 
யிரண்டும் ஒன்றையொன்று புறக்கணிக்கும் நிகழ்ச்சிகளாகும் . 

5 3 8 
ஃ வேண்டிய நிகழ்தகவு 

+ 
15 15 15 


- 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 

நன்கு குலுக்கப்பட்ட ஒரு சீட்டுக் கட்டிலிருந்து 3 சீட்டுகள் 
ஒரே சமயத்தில் எடுக்கப்படுகின்றன . 3 சீட்டுகளும் ஹார்ட் 
ஸாகவோ , கிளப்ஸாகவோ அமைய நிகழ்தகவு யாது ? 


நிகழ்தகவு 


253 


- 


- 


3 சீட்டுகளை எடுப்பதற்குரிய வழிகள் = 52C , 

- 22,100 . 
3 ஹார்ட்ஸ்களை எடுப்பதற்குரிய வழிகள் 13C , 

286 

236 
3 ஹார்ட்ஸ்களாக அமைவதற்குரிய நிகழ்தகவு = 

22,100 

286 
.. 3 கிளப்ஸ்களாக அமைவதற்குரிய நிகழ்தகவு = 

22,100 
572 

145 
. வேண்டிய நிகழ்தகவு = 

22,100 5,525 


== 


சார்பற்ற நிகழ்ச்சிகள் 

ஒரு நிகழ்ச்சி , அது நிகழும் அதே தருணத்தில் , பிறிதொரு 
நிகழ்ச்சி நிகழ்வதைப் பாதிக்காமலிருப்பின் , அத்தகு நிகழ்ச்சி 
களுக்குச் சார்பற்ற நிகழ்ச்சிகள் ( Independent events ) எனப் 
பெயராகும் . 

புகுமுக வகுப்பிலிருந்து ஒரு செயலாளரையும் , இளங்கலை 
வகுப்பிலிருந்து ஒரு செயலாளரையும் தேர்ந்தெடுக்க வேண்டு 
மெனில் , இவ்விரு நிகழ்ச்சிகளும் சார்பற்ற நிகழ்ச்சிகளாகும் . 


பெருக்குத் தேற்றம் 

ஒரே சமயத்தில் பல சார்பற்ற நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்குரிய 
நிகழ்தகவு , அந்தந்தச் சார்பற்ற நிகழ்ச்சிகளின் தனித்தனி நிகழ் 
தகவுகளின் பெருக்கலுக்குச் சமமாகும் . முதலில் , இரு சார்பற்ற 
நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொள்வோம் . 

அந்நிகழ்ச்சிகளை E ,, E , எனக் குறிப்பிடுவோம் . 
எனில் , 4 வகையான சம்பவங்கள் நிகழலாம் . 
( 1 ) E , E , இரண்டும் நிகழ்வது ; 
( 2 ) E , நிகழ்வது ; E , நிகழாமலிருப்பது ; 
( 3 ) E நிகழாமலிருப்பது ; E , நிகழ்வது ; 
( 4 ) E,, E , இரண்டும் நிகழாமலிருப்பது . 

E , நிகழ்வது a | தடவைகள் ; நிகழாமலிருப்பது b , தடவைகள் 
என்க . 

E , நிகழ்வது a , தடவைகள் ; நிகழாமலிருப்பது , தடவை 
கள் என்க . 


எனில் , 


( 1 ) E ,, E, இரண்டும் நிகழ்வது ay , a , தடவைகள் ; 
( 2 ) E , நிகழ்ந்து E , நிகழாமலிருப்பது a ,, b , தடவைகள் ; 
( 3 ) E , நிகழாது E , நிகழ்வது b , a , தடவைகள் ; 
( 4 ) E , E ,, இரண்டும் நிகழாமலிருப்பது ,,, தடவைகள் . 


வணிகப் புள்ளியியல் 


254 


- 


* 


எனவே , இயலத்தக்க நிகழ்ச்சிகளின் 
எண்ணிக்கை a , a , + a , b , + b , a , + b , b , 

( a + b ) (a , + b ) 
E ,, E , இரண்டும் இயலவேண்டிய நிகழ்ச்சிகளின் 

எண்ணிக்கை = ay as 
ஃ E , E , இரண்டும் நிகழ்வதற்குரிய 

d , a , 
தகவு = ( a , + b ) ( a , + b , ) 

a , | 
a , + b , d , + b , 

= P1 P. 
இங்கு Pi , p , என்பன E ,, E , -வின் தனித்தனி நிகழ்தகவுகளாகும் . 
இவ்வாறு , இரு நிகழ்ச்சிகளில் தேற்றம் உண்மையெனக் காணப் 
பட்டது . இதுபோன்றே , எத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் 

இதனை 
நீட்ட , தேற்றம் மெய்யாகும் . 


ay 


குறிப்பு 

E , நிகழ்ந்தபின் E , நிகழுமானால் , மேற்கண்ட வாதம் இரு 
சார்புடைய நிகழ்ச்சிகளுக்கும் பொருந்தும் . அங்கு P.- வினை 
E - வின் சார்ந்த நிகழ்தகவு (Conditional probability ) எனக் 
கூறுகிறோம் . 
எடுத்துக்காட்டுக் கணக்கு 

ஒரு பையில் 7 வெள்ளை , 4 கருப்புப் பந்துகள் உள . ஒன்றன் 
பின் ஒன்றாக இரண்டு பந்துகள் எடுக்கப்படுகின்றன . 
( i ) முதலில் எடுத்த பந்தினை மீண்டும் பையில் போட்ட நிலையில் , 
( ii ) முதலில் எடுத்த பந்தினை மீண்டும் போடாத நிலையில் , 
அவ்விரு பந்துகளும் கருப்பாக அமைவதற்குரிய நிகழ்தகவு 
காண்க . 


. 


முதல் கருப்புப் பந்து எடுக்க நிகழ்தகவு = 1 மீண்டும் 
பந்தைப் போட்டபின் , முன்நிலையே இருப்பதால் , 2 ஆவது 

4 
கருப்புப் பந்து எடுக்க நிகழ்தகவ 
எனவே . இரண்டும் கருப்புப் பந்துகளாக அமைவதற்குரிய 

4 
நிகழ்தகவு 

11 111 
16 
121 


4 


நிகழ்தகவு 


255 


- 


( ii ) முதல் பந்து எடுத்தபின் , மீண்டும் போடாவிட்டால் , 
பையில் 7 வெள்ளைப் பந்துகளும் 3 கருப்புப் பந்துக்களும் இருக்கும் . 

3 
எனவே , 2 ஆவது கருப்புப் பந்து எடுப்பதற்குரிய நிகழ்தகவு 

10 
எனவே , இரண்டும் கருப்புப் பந்துகளாக அமைய நிகழ்தகவு 

4 3 . 6 
11 10 10 


= 


பயிற்சி 


1 . 


2 . 


குலுக்கப்பட்ட ஒரு சீட்டுக் கட்டிலிருந்து இரு சீட்டுகள் 
ஒரே சமயத்தில் எடுக்கப்படுகின்றன . 

அவைகள் 
இரண்டும் டைமண்டுகளாக அல்லது இரண்டும் 
ஹார்ட்ஸ்களாக அமைவதற்குரிய நிகழ்தகவு யாது ? 
ஒரு 

பையில் 8 வெள்ளைப் பந்துகளும் 3 கருப்புப் 
பந்துகளும் உள . 5 பந்துகள் எடுக்கப்படுகின்றன . 
அவைகளில் 3 வெள்ளையாகவும் 2 கருப்பாகவும் 
அமைவதற்குரிய நிகழ்தகவு என்ன ? ( செ.ப. ) 
ஒரு பாத்திரத்தில் 5 சிவப்பு , 10 பச்சைப் பந்துகள் 
உள்ளன . 8 பந்துகள் ஒன்றன்பின் ஒன்றாக எடுக்கப் 
படுகின்றன . ( 1 ) ஒவ்வொரு பந்தும் எடுத்த பின்னர் , 
மீண்டும் பாத்திரத்தில் போடப்பட்டால் , ( 2 ) அவ் 

போடாமல் இருந்தால் , 3 சிவப்பாகவும் 
5 பச்சையாகவும் அமைவதற்குரிய நிகழ்தகவு யாது ? 

( செ.ப. ) 


3 . 


வாறு 


ஒரு பாத்திரத்தில் 2 வெள்ளைப் பந்துகளும் 2 
கருப்புப் பந்துகளும் உள்ளன . வேறொன்றில் 3 
வெள்ளையும் 4 கருப்பும் உள்ளன . ஒவ்வொரு 
பாத்திரத்திலிருந்தும் ஒரு பந்து எடுக்கப்படுகிறது . 
இரண்டும் ஒரே நிறமாக அமைவதற்குரிய நிகழ்தகவு 
யாது ? 

( செ.ப. ) 
ஒரு கணக்கிற்குத் தீர்வுகாண , A- க்குரிய நிகழ்தகவு 
* ; B- க்குரியது - . இருவரும் முயன்றால் , கணக்கின் 
தீர்வு காணப்படுவதற்குரிய நிகழ்தகவு யாது ? ( செ.ப. ) 
மூன்று பேர் , ஒருவருக்குப்பின் ஒருவராக ஒரு நாணயத் 
தைச் சுண்டுகின்றனர் . முதன் முதலில் தலை பெறு 
பவருக்குச் சிறப்புப் பதவியுண்டு . ஒவ்வொருவரும் 


5 . 


6 . 


வணிகப் புள்ளியியல் 


256 


சிறப்புப் பதவி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் யாவை ? 
n பேர்கள் போட்டியிட்டால் , ஒவ்வொருவரின் வாய்ப் 
பென்ன ? 

( செ.ப.) 


தேற்றம் 

ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு p எனில் , 1 தடவைகளில் r 
தரம் அந்நிகழ்ச்சி நடைபெறுவதற்குரிய நிகழ்தகவு n Cr qn - rpr . 
இங்கு q + p = 1 . 


நிறுவுதல் 

கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி , குறிப்பிட்ட r தடவைகள் 
நிகழ்ந்து , ( n - r ) தடவைகள் நிகழாமலிருப்பதற்குரிய நிகழ்தகவு 
prq - 1 ஆகும் ( பெருக்குத் தேற்றப்படி ) . மொத்தத் தடவைகளில் 
ஏதாவது r தடவை இந்நிகழ்ச்சி நடந்தும் , எஞ்சிய ( n - r ) 
தடவைகளில் நிகழாமலிருக்கும் . அத்தகைய / தடவைகளுக்கான 
வழிகள் nCr ஆகும் . எனவே , அந்நிகழ்ச்சிகளின் வெற்றியும் 
தோல்வியும் இணைந்து nCr வழிகளில் நடக்கும் . ஒவ்வொரு 
வழியிலும் நிகழ்ச்சிக்குரிய தகவு p qn - I ஆகும் . nC வழிகளில் 
nCr q -rpr ஆகும் . - 


கிளைத்தேற்றம் 

ஒரு நிகழ்ச்சியின் வெற்றித் தகவு p , தோல்வித் தகவு q எனில் , 
n சோதனைகளில் 0 , 1 , 2 , 3 ...... n வெற்றிகளுக்குரிய நிகழ் 
தகவுகள் முறையே ( q + p ) . என்ற ஈருறுப்பு விரிப்பின் வரிசை 
உறுப்புகளாகும் . 


எடுத்துக்காட்டுக் கணக்கு 
ஏழு நாணயங்கள் 

சுண்டப்படுகின்றன . ( i ) சரியாக 4 
தலைகள் , ( ii ) குறைந்தது 4 தலைகள் , ( iii ) மிகுந்தது 4 தலைகள் 
விழுவதற்குரிய நிகழ்தகவுகள் யாவை ? 


இங்கு q = } ; p = } ; n = 7 . 0 , 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 
தலைகள் விழுவதற்குரிய நிகழ்தகவு காட்டும் ஈருறுப்பு விரிப்பு 
= ( 1 + 1 ) . 
( i ) சரியாக 4 தலைகள் விழுவதற்குரிய நிகழ்தகவு = 7C, qp 

= 7 C , ( 1 ) . 
( ii ) குறைந்தது 4 தலைகள் விழுவதற்குரிய நிகழ்தகவு 

7C , q p + 7 C , q p + 7Cs qp + p 
7 C. (1 ) + C. (1) + 7 C. (1 ) + ( 1) 
( 1 ) { 7 C, + 7C , + 7 C , + 7 C. } 


நிகழ்தகவு 


257 


- 


(iii ) மிகுந்தது 4 தலைகள் விழுவதற்குரிய 

விழுவதற்குரிய நிகழ்தகவு 
( q ) + 7C qp + 7 C , q p + 7C : q p + 7C , 4 

= ( 3) { 7 C. + 7 C , + 7C , + 7 C , + 7 C. } 
எடுத்துக்காட்டுக் கணக்கு 
ஒரு கம்பெனிக்கு 6 கப்பல்கள் உள்ளன . 

ஒரு கடல் 
பிரயாணத்தில் எந்தவொரு கப்பலும் நாசமாவதற்குரிய நிகழ் 
தகவு 0.02 ஆகும் . எனில் , ( அ ) ஒரு கப்பலை , ( ஆ ) மிகுந்தது 
இரண்டு கப்பலை இழப்பதற்குள்ள நிகழ்தகவினையும் , ஒரு 
கப்பலையும் இழக்காமலிருப்பதற்குரிய நிகழ்தகவினையும் காண்க . 

( செ.ப. ) 


இங்கு p = 0.02 


1 
50 


4 


49 
50 


வேண்டிய ஈருறுப்பு விரிப்பு 

49 
50 50 


6 


( அ ) 


ஒரு கப்பலை இழப்பதற்குரிய வாய்ப்பு 
= 6C, q ° p 

49 1 
50 50 


= 6 . 


மிகுந்தது 2 கப்பல்களை இழப்பதற்குரிய வாய்ப்பு 
49 49 1 

49 
+ 6C , 
50 50 50 

50 50 


2 


. 


ஒரு கப்பலும் இழக்காமலிருப்பதற்குரிய வாய்ப்பு 
46 
50 


பயிற்சி 
1 . 50 புத்தகங்களில் 3 மிகச் சிறந்த புத்தகங்களாகும் . 

ஒரு திருடன் இங்கும் அங்குமாக 5 புத்தகங்களை 
எடுத்துச் சென்று விடுகிறான் . ( i ) அம் மூன்றினில் 
எடுக்காமலிருக்கும் நிலை , ( ii ) அம்மூன்றில் இரண்டு 
எடுக்கப்பட்ட நிலைக்குரிய நிகழ்தகவுகளைக் காண்க . 

( செ.ப. ) 
வணி -17 


258 


வணிகப் புள்ளியியல் 


2 . 


பிறப்பு விகிதம் ஆண் : பெண் = 51 : 49. ஒரு மகப் 
பேறு மருத்துவ விடுதியில் ஒரே நாளில் பிறந்த 10 
குழந்தைகளில் 8 அல்லது 8 - க்கு மேற்பட்டவை பெண் 
குழந்தைகளாக அமைவதற்குரிய நிகழ்தகவு யாது ? 

( செ.ப. ) 


3 . 


ஒரு பையில் 8 வெள்ளை , 6 கருப்புப் பந்துகள் உள . 
5 பந்துகள் எடுத்தால் , ( i ) 3 

வெள்ளையாகவும் , 
( ii ) 3 அல்லது 3 - க்கு மேற்பட்டன வெள்ளையாகவும் 
இருப்பதற்குரிய நிகழ்தகவுகள் யாவை ? 

( செ.ப. ) 


ஒரு பையில் 


7 


வெள்ளைப் பந்துகளும் 3 கருப்புப் 
பந்துகளும் உள . 4 பந்துகளை நான் எடுக்கிறேன் . 
எனில் , குறைந்தது ஒரு கருப்புப் பந்தாவது இருப்ப 
தற்குரிய நிகழ்தகவு யாது ? 

( செ.ப.) 


5 . 


நீண்ட ஒரு கணக்குப்படி , ஒவ்வொரு நூற்றிற்கும் 
3 கப்பல்கள் மூழ்கின . 10 கப்பல்கள் பிரயாணத்தைத் 
தொடங்கின . 

( i ) 6 கப்பல்கள் பத்திரமாகக் கரை 
சேர்வதற்கு , ( ii ) குறைந்தது 6 கப்பல்கள் பத்திர 
மாகக் கரை சேர்வதற்குரிய நிகழ்தகவுகள் யாவை ? 

( செ.ப.) 


6 . 


இங்குமங்குமாக ஏழு தேதிகள் குறிக்கப்பட்டன. அவை 
களில் , ( i ) சரியாக 5 ஞாயிறும் , ( ii ) குறைந்தது 
5 ஞாயிறும் , ( iii ) முதல் ஐந்து மட்டுமே ஞாயிறாக 
வும் அமைவதற்குரிய நிகழ்தகவுகளைக் காண்க . 

( செ.ப. ) 


7 . 


ஒருதலைச் சார்பற்ற 16 நாணயங்கள் ஒரே தடவையில் 
சுண்டப்பட்டன . ( 1 ) சரியாக 8 தலைகள் , ( 2 ) சரியாக 
11 தலைகள் பெறுவதற்குரிய நிகழ்தகவுகளைக் காண்க . 

( செ.ப. ) 


ஒரு சீட்டுக் கட்டிலிருந்து 10 சீட்டுகள் எடுக்கப்பட்டன . 
( i ) குறைந்தது 1 ஏஸாக , ( 2 ) குறைந்தது 2 ஏஸாக 
அமைவதற்குரிய நிகழ்தகவுகள் யாவை ? ( செ.ப. ) 


QUESTION என்ற சொல்லில் , எழுத்துகள் வரிசை 
யாக மாறிமாறி எழுதப்பட்டன . Q , U ஆகிய 


நிகழ்தகவு 


259 


எழுத்துகளுக்கிடையே சரியாக இரண்டு எழுத்துகள் 
அமைவதற்குரிய நிகழ்தகவு யாது ? 

( செ.ப. ) 


10 . 


X , Y என்பவர்கள் 10 பேர்களுடன் இங்குமங்குமாக 
ஒரு வரிசையில் நிற்கின்றனர் . X , Y- க்கு இடையே 
மூவர் நிற்பதற்குரிய நிகழ்தகவு யாது ? 

( செ.ப. ) 


11 . 


ஒரு நாணயம் 10 தடவைகள் 

சுண்டப்படுகிறது . 
கடைசி மூன்று சுண்டுதலில் பெறப்படும் தலைகளின் 
எண்ணிக்கைக்குச் சமமாக , முதல் ஏழு சுண்டுதலில் 
தலைகள் விழுவதற்குரிய நிகழ்தகவு யாது ? 

( தி.ப. ) 


260 


வணிகப் புள்ளியியல் 


லாகரிதங்கள் 
( Logarithms ) 


. 


2 


3 


1 2 3 


1. 9 


10 


000010043 


0006012010170 


2012 ass 094 0334 0374 / 2 ? 13 ) 13 23 24 28 2:33 


11 


* 14 0053 


0 : 9210331 | 0569 


0607 


0045 


0682 


0719 


07SS 


4 8 12 
4 11 


16 2023 27 31 35 
15 18 22 | 26 29 33 


09210028 


0964 


009910034 


0969 


10041 1038 / 


3 711114 18 21 
110613 710 ) 14 17 20 


|3 118 


1072 


25 28 321 
24 27 31 


131139 


1173 


1206 ) 1239 


1271 


1303 | 1335 


13 16 19 ) 23 26 29 
13 16 191 22 25 29 


1367 


3 519 
1430 | 3 7 10 


1399 


1461114921153 1553 


1584 


1614 


16441 


1673 


1703 


1732 


3 6 9 
3 6 9 


22 25 28 
2023 26 


12 12 13 
16:11 12 13 ) 29 22 23 


1761 


1790 


101011047 


1975 


1903 


1931 


1959 


1987 


201413 6 8 


20I 


2068 120951212212148 


21751 


3 
3 


11 14 161 19 22 2A 
10 13 16 18 2121 


2201 


6 8 
5 8 


2227 


2253 


2279 


17 


2004 


23302355238012405 


24302455 


2480 


2504 | 2529 


3 5 8 
3 5.8 


10 1315 
10 12 15 


18 2023 
17 2022 


1953 


2577 | 2601 | 2625 


2648 


2672 | 269512718 


2 5 7 
2 4 7 


9 12 14 
9 11 14 


17 19 21 
16 18 21 


2742 


2765 


19 


7788) 


28102833 


2856 


2878 


2900 | 2923 | 295 


2967 


2 4 7 
2 4 6 


911 13 16 18 20 
81113 15 17 19 


2989 


21 


30101 3032 2054 3075 
322213243 

3263 3284 
3424134AA 3454 

3483 
36171363611655 

3674 
3000 

382038383856 


30961311813139 
3304 1 3324 ) 3345 
3502 | 35223541 
3692 3711 3729 
3874 | 3892 3909 


3160 

3181 
3365 3385 
35603579 
3747 3766 
3927 3945 


32011 
3104 
3598 
3784 
3962 


2 4 6 
2 4 6 
2 4 6 
2 4 6 
2 4 5 


8 11 13 1517 19 
8 10 12 14 1618 
8 10 121 14 1511 
7 911 13 1517 
7 911 12 14 16 


39791 39971 401414031 
41501416614183 4200 
431414330/4346 4362 
47214487 45024518 
4624 4639 465414669 


4048 | 4065 4082 4099 14116 | 4133 
4216 4232 42491426514281 4298 
4378 4393 4408 4425 4440 4456 
4533 4548 4564 4579 

4594 4609 
4683 4698 4713 4728 4742 14757 


2 3 5 
2 3 5 
2 3 5 
2 3 
1 3 


1 9 10 12 14 15 
1 8 10 11 13 15 
6 8 9 11 13 14 
6 8 9 11 12 14 
6 7 9 10 12 13 


31 
32 
33 
34 . 


4771 
4914 
5051 
5185 
5315 


478614800 481414829 
4928 1942 4955 

4969 
5065 

5079 5092 3105 
5198 5211 5224 5237 
5328 53401 5353 5366 


4843 
4983 
5119 
5250 
5378 


485714871 
4997 5011 
5132 5145 
5263 5276 
5391 3403 


488614900 
5024 5038 
5159 5172 
5239 5302 
54161 5428 


1 3 4 
| 3 4 
1 3 
1 3 
1 3 


6 7 9 
6 1 8 
5 7 8 
5 6 8 

8 


10 11 13 
10 11 12 
91112 
9 1012 
9 10 11 


36 
37 
38 
39 


7 


5441 
5563 
5682 
5798 
5911 


5453 546516478 5490 | 5502 | 5514 | 5527 
5575 5587 5599 

5611 5623 5635 5647 
369415705 5717 5729 5740 | 5752 3763 
5809 5821 5832 5843 5855 5866 5877 
5922 15933 5944/5955 15966 5977 5988 


5539 
5658 
5775 
5888 
5999 


5551 
5670 
5786 
5899 
6010 


1 2 
1 2 

2 3 


400W4 


9 10 11 
8 1011 
8 9 10 
8 9 10 
8 9 10 


41 
42 
43 
44 


6021 
6128 
6232 
6335 
6435 


6031 60A2 ) 6053 6064 | 60756085 | 6096 6107 6117 
6128 614916160 6170 6180.16191 6201 62126222 
6243 6253 | 6263 6274 | 6284 6294 6304 | 6314 6325 
6345 635563651 6375 | 6385 6395 6405 6415 6425 
6444 | 6454 | 6464 0474 6484 6493 6503 6513 6522 


1 2 3 
1 2 3 
1 2 
1 2 3 
1 2 


WWW4 


8 9 10 
1 8 9 
7 8 9 
7 8 9 
7 8 9 


4 


56 


6532 
6628 
6721 
6812 


6637 
6730 
6821 
911 


664616656 
6739 6749 
6830 6839 
69201 

6928 


571 
6665 
6758 
6848 
6937 


6580 6590 659 
6675 ) 6684 6693 
6767 6776 

6785 
6837 6866 6875 
6945169551 6964 


660 ) 
6702 
6794 
6884 
6972 


6518 
6712 
6803 
6893 
6981 


| 2 
1 2 3 
1 2 3 
1 2 3 
1 2 3 


கை 


6 7 


லாகரிதங்கள் 


61 


லாகரிதங்கள் 
( Logarithms ) 


و 


1 


N 


لها 


ما 


6 


,ا،5 

4 

32 

1[ 
و 


699016998 


م 
7061708 


NNNN 


جمہم 


بابماسمامماسا 


ااهاهاها 


7243 
2324 


1332 


74017412 


وجوه 


هاهاهاهاما 


باماما ماما 


0تهه) 


023 


8129 
66 8195 
61 | 8261 

8325 
8388 


836 
8202 | 820 
82671827418280 
8331 
8395 | 40 | 8407 


امامابمالمالها 


دکمه 


8463 | 8470 


88هه 


بوو 


اور 
1 

8525 


24 


70 | 8451 
71 | 8513 8519 

8s7318529 
8633 8639 
8692 3398 


as85 | 8591 
865 | 8651 
870 | 870 


8476 882 

830 
8537 | 33 | 39 | 8555 
8597 8603 

609 | 615 | 8621 } 8627 
8657 8663 8609 

8686 
8116 8722 

8733 | 8739 | 8745 


NNNNN 


فمالهالمالهالما 


بامابایا 


8768 


774 


87971 00 


ر 
88251883 


2م88 


د8 


8751 8736 8762 
8808 8814 
8865 | 887 8876 
8921 8927 
89761 898 : 8987 


8882 
8938 
093 


87798785 
8837 

8899 

89s 
900 2009 


NNNNN 


وه89 


8910 
8960896 

9020 


093 
8998 


9031 
81 9085 


97 | 9053 9058 9063 9069 9074 9079 
9090 | 9096 | 9101 1910 19112911791229128 ] 9133 

92069212 9217922292279232 ] 9238 
925819263 9269 | 9274 9279 928 ] 9289 


NNNNN 


جمہم 


بیابیابیابیابیا 


اماماشمابادما 


مایااا 


91رو 


م 
1934 
1933 

932319330 


9294 9299 
9345193509355 
9395194009405 


9373 ] 9380 1935 


930 19315 9320 
936093659370 
9410 
9460 


و3و 
42 s1930 
و 
20و[15مو 

465و مهمو 
979 
95339590 
[ 
952319528 
| 
9518 

19513 
و 
1950 

950 


۳۳NN 


بیابیابیابیادعا 


19450 

45و 
وووو 


947 


مووو 


تهرو 
9595 
| 
s90و 


9542 


ههه 


938 963 
%651989 


لايعالمالهاسما 


NNNNN 


انو 


9782 


976 


777و 
ا 
94 
[ 
9836 
9832 
| 
9827 
| 
923 

96 


9868 
98 912 


9872 
90171991 9926 1930 


moon 


اوووووو 


= 
6 


28 


வணிகப் புள்ளியியல் 


எதிர்லாகரிதங்கள் 
( Antilogarithms) 


1 


1 


| 43 


وو1 


102 1005 100 100 

104 | 1016 | 1019 | 021 
1026 1028 | 103 1033 

105 
1050 1057 

106 

101 | 109 
1074 108 

1089 

109 
109611099 | 102 | 110 | 107 | 109 | 1112 


NNNNN 


مممnrt 


NNNNN 


و11| 
117 
| 
1114 


مل 


1138 
116 


1143 


1167 


$$$$$ 


11221125 | 1127 1130 | 1132 1135 

148 1151153 1136 | 115 | 1161 
08 | 117 | 118 | 180 | 1183 186 189 
1202 1205 

1213 1216 
130 1233 1236 1239 1242 


و11 


197 
1223 


موسمبدو 


NoNos 


NoNNN 


بریمبیابیا 


1222 
1250 


و25 
و1 


1262 
1188 
2 1318 1321 


1268 1271 

130 

1330 
1358 1361 
1391 1393 


129 | 1202 
1309 1 1312 11315 
13 1343 136 
1371 1374 131 

03 1406 1409 


1337 
1368 
140 


وم 


بهحجم 


NNNNN 


وهNNN 


NNam 


بیابیابمالايما 


I4 


1380 1384 1387 


المهر 


145 
1479 
1514 
1349 


1416 1419 1422 1426 
1439 | 1452 455 1459 
148.3 1486 489 1493 
1517 1521 152411928 
1553 

1560 1563 


1432 1435 
1466 1469 

13011303 
1331 1335 1338 
15671 1370 157 


1439 | 12 
1472 176 
15071510 
1342 1545 
1578 | 15901 


NNNNN 


مجمNN 


بیابیابیابیابیا 


بامابیابیابیا 


ខ្លី 


1585 1389 | 1592 ] 1396 
162216261 1629 | 1633 
1601 1663 | 166 1671 
1698 170211706 1710 
1331 172 1746 1730 


ا164 


1600 
1637 
1675 
1714 
1754 


1603 | 1607 1611 

1644 1648 
1679 16831168 
1718 

Im6 
1758 1762 1766 


164 | 61 
1652 1636 
1690 
1790 
1170 1T4 


مو16 
م173 


NNNوه 


اماماباساسما 


1795 


199 


1378 

179217861791 
1820 

1828 1832 
1862 1866 
1905 
19301195 

1963 


و185 


ورو 
1914 


180 1911 1816 
189 

190 

193 
1982 1 1986 4 1991 


NNNNN 


NNNNN 


1968 


2014 


2028 


2032 


210 


ههههه 


2208 


2239 


2249 
امو 
22 


2215 


228012286 


238 239 


2382 
248 
2493 


درسامالا 


NNNNN 


اااا 


و25 


و24 


2466 ] 2466 


2500 


2506 


151212518 1 2523 
2570237612582 ] 2598 299 


256 


اسباما 


بيريبیابیا 


WMUMU 


اناوه 


2002 


270 
2767 


219 


2805 ) 2012 


. 28181 2825 | 2831 


293 


19511958 
10 30 
30 2001 


2963 
3034 
310 


NooN 


بیابیامابمالما 


بیابیابیادد 


وووه 


314 


25 


எதிர்லாகரிதங்கள் 


263 


எதிர்லாகரிதங்கள் 
( Antilogarithms) 


2 


5 


6 


7 


3 


4 5 6 


* 501 31. - 31703177 310413192 1319913206 
51 3 ? 3 ) 13243 32511325813266 | 3373 3231 
52 3 !!! 

3319 3327 3334 33421335013357 
53 || 33831 33 %613404 | 3412 3420 422 3436 
541 340 347511483 

3491 3499 

3508 3516 


3214 3221 3223 ) 
3239 329613304 
3365 3373 3331 
34431 3451 

3459 
3524 | 3532 | 3540 


1 2 2 
| 2 2 
1 2 2 
1 2 


نانانانانما 


5 6 7 
5 6 7 
5 6 7 


3 4 3 

. 3 
4 5 


• 55 3548. 3556 
56 363 : 

3639 
57/ 3rt ;. 1724 
* 53 3800 31 
-59 384y : 3899 


3565 3573 
3648 3656 
3133 3741 
3819 3328 
3908 13917 


3501 13589 3597 3606/361413622 
3664 

3673 3681 3640 3698 3707 
375013758 3767 3776 1 3784 3793 
3837 | 3846 - 3855 3864 | 3873 ) 3882 
3926 3936 : 394513954 / 3963 3972 


1 2 
1 2 3 
1 2 3 
1 2 3 
1 2 


5 
3 


6 7 7 
6 7 8 
6 7 
6 7 3 


-60 
61 
62 
63 


6 7 8 
7 8 9 
7 8 9 


3981 

3990 399914009 
407 4083 4093 

4102 
41914 ! 7814138 4198 
4260 4276 4235 4295 
436 +375 4385 4395 


1 2 3 
1 2 3 
1 2 3 
1 2 


4011 | 4027 4036140461405514064 
411114121 4130 414014150 4159 
4207 | 4217 4227 42361424614256 
( 30514315 4325143351434514355 
4405 46 4261436144614457 


7 


551440 4477 4487 4498 
"66 451 4581 4592 14603 
* 57 46777 4688 4699 4710 
* 68 ) 473614797 4808 4819 
*69 4893140914920 4932 


450814519 14529 453914550 
4613 46241463414645 | 4656 
4721 4732 14742 4753 4764 
493114842 4833 486414875 
1943 4955 49661497714989 


4560 
4667 
4775 
4887 
5000 


1 2 3 
1 2 3 
1 2 3 
1 2 3 



1 8 9 
7 910 
8 9 10 
8 9 10 
8 9 10 


| -70 


1 
1 


501 .. 5023 5035 5047 
5129 

514015152 | 5164 
5248 5260 5272 52341 
S370 5383 5395 

5403 
5495,5508 5521 5534 


NAN 


5117 
5236 
5358 
5483 
5610 


505815070 5082 
5176131 & 5200 
5297/50915321 

5445 
5546 15359 5572 


5093 | 5105 
5212 

5024 
5333 5346 
5458 5470 
5585 

5598 


nnnnn 


-72 
* 73 
174 ) 


6 7 

8 


8 911 
8 1011 
91011 
9 10 11 
9 1012 


520 


175 
-76 
177 
-78 
79 


| 3 4 


562 5636 5649 | 5663 56751 56391 5702 5715 5723 
575 5758 5731 5794 5303 | 582 ) 5834 / 5848 5861 
5883 5900 

5916 5929 5943 5917 

3970 

5934 5998 
6026 1039 

6053 606716081 68ST 6109 612416138 ) 
616 518016194 620916223162162521620616231 


5741 
STS 
6012 
6152 
6295 


5 7 8 9 10 12 
3 1 3 911 12 
7 . 101112 

81101113 
91101113 


631 532416339 | 635363681638316397 641216127 6442 1 3 4 
64571 6471 6486 6501 651616531 6546 

6561 657 6590 1 2 3 5 
622 661716653 66681683 669916714 6720 6451 2 3 5 
6761 6776 6792 680816823168391685516871 6887 690212 3 3 
69181693416950 69661692169981701517031 704717063 2 3 5 


81 
*82 
* 83 
841 


6 7 91101213 
6 8 9111 12 14 
6 89111 12 14 

111314 
6 810 111315 


6607 


*86 
* 87 


7070 , 709617112 
7244 | 1261 7273 
741 ) 1430 7447 
7586 1603 7621 
76211780 

7798 


1139 7145 
7295 

7311 
746 7482 
7633 7656 
7816178341 


7161 
7328 
7499 
7674 ) 
7862 


71781 7194 
7345 

1362 
7516 7534 
1691 7709 
7870 7889 


7211 
7379 
7551 
7727 
7907 


7223 2 3 
739612 3 5 
7568 

2 3 5 
145 2 
792512 5 


1 3101121315 
7 .10 | 12 13 15 
1 910 121416 
1 911 121416 
1 911 131416 


*88 


* 89 


-91 


794 ) 7921 7980 
8128 1 117 8166 
8318 317 8356 
8511 .3531 8551 
8710 3730 8750 


8110 
8299 
8492 
8690 
8892 


1998 8017 | 8035 - 80541 2072 | 8091 
34851 8204182221 8241 82601820 
3375 8395 8414 8433 8453 8472 
850 8590 / 8610 8630 | 8608670 
8770 | 80018810 3831 8831 

8372 


2 4 6 
2 4 6 
2 4 6 
2 4 6 


-92 
*93 
194 


1 91 131517 
8 91 131517 / 
8 10121141517 
81012 1416 18 
310121141618 


*96 ) 
* 97 
-98 


8913 ) 3933 18954 | 1974 
9120,941) 9162 1913 ) 
9313 354 | 9176 ! 9397 
9550 / 2572 9594 19516 
97721 > 195 9817,9340 


899519016 1903619057 19078 19099 
920419226 1924719268 19290 93IL 
9419 9441 

948419506 9523 
% 633 9661 19683 970519727 9750 
9863 

9886 / 9908) 9931 9954 9977 


8 1012115171 ) 
SII 13 151719 
91113 1517 20 
91113 161820 
91114 15 18 20 


24 7 
2 5 7 


199 


மேற்கோள் நூற்பட்டியல் 

(BIBLIOGRAPHY ) 


1. Asthana, B. N. Elements of Statistics . 
2. Asthana , B. N. and Srivastava , S. S. — Applied Statistics 

of India . 
3. Boddington , A. L. --- Statistics and their application to 

Commerce . 
4. Bowley, A. L. -- Elements of Statistics. 
5. Croxton and Cowden Applied General Statistics . 
6. Croxton and Cowden Practical Business Statistics . 
7. Connar , L. R. - Statistics in Theory and Practice . 
8. Dubey and Agarwal - Elementary Statistics . 
9. Elhance , D. N. - Fundamentals of Statistics . 
10. Elhance , D. N. Economic Statistics of India since 

Independence. 
11. Fisher , R. A. - Statistical Methods for Research Workers . 
12. Fisher Irving - The Making of Index Number. 
13. Freund and Williams Modern Business Statistics . 
14. Ghosh and Chaudhri - Statistics Theory and Practice . 
15. Gupta , S.P. - Statistical Methods. 
16. Jones , D. C. - A First Course in Statistics . 
17. Mills -- Statistical Methods. 
18. Seetharaman - A Text Book of Statistics . 
19. Stockton , John R. ---- Business Statistics . 

. 
20. Sivathanu Pillai, M. -- Elements of Statistics . 
21. Tippet L. H. C. -- Statistics. 
22. Uspensky Probability. 
23. Venkatesan , K. - Statistics. 
24. Wilks , S. S. - Elementary Statistical Analysis . 


கலைச்சொற்கள் 


A 


Absolute Value 
Add 
Addition 
Algebra 
Analysis 
Analysis of Variance 
Answer : 
Aposteriori 
Aposteriori Probability 
Apriori Probability 
Arithmetic Mean 
„ Arithmetic Progression 
Ascending order 
Association 
Association of Attributes 
Asymmetrical 
Attribute 
Average 
Average Deviation 
Axes of Co - ordinates 


எண் அளவை மதிப்பு 
கூட்டு 
கூட்டல் 
இயற்கணிதம் 
பகுப்புணர்தல் , பகுப்பாய்வு 
பரவற்படி ஆய்வு 
விடை 
காரியகாரண 
காரியகாரண நிகழ்தகவு 
காரணகாரிய நிகழ்தகவு 
கூட்டுச் சராசரி 
கூட்டுத் தொடர் 
ஏறுவரிசை 
தொடர்பு ; உறவு 
பண்புகளின் உறவு 
சமச்சீரில்லாத 
பண்பு 
சராசரி 
சராசரி விலக்கம் 
அச்சுகள் 


B 


* 


Bell - shaped 
Best fit . 
Biased 
Binomial 
Binomial Distribution 
Binomial Theorem 
Bivariate 
Blank 


மணிவடிவமான 
மிகச் சிறந்த பொருத்தம் 
ஒருசார்பான , ஒருதலைப்பட்ட 
ஈருறுப்பு 
ஈருறுப்புப் பரவல் 
ஈருறுப்புத் தேற்றம் 
இருமாறி 
வெற்றிட 


266 


வணிகப் புள்ளியியல் 


C 


Census 
Census Methods 
Chart 
Chi-square 
Class 
Class Limit 
Classification 
Coefficient 
Computation 
Computer 
Constant 
Contingency Table 
Continuous Curve 
Continuous Function 
Convention 
Correlation 
Correlation Coefficient 
Cost of Living Index 

Number 
Cumulative 
Cumulative Curve 
Cumulative Frequency 


மக்கட் கணிப்பு 
முழுக்கணிப்பு முறைகள் 
வரைபடம் 
கைவர்க்கம் 
பிரிவு 
பிரிவின் எல்லை 
பாகுபாடு 
கெழு 
கணிப்பு , கணக்கிடுதல் 
கணணி 
நிலையெண் 
நேர்வுப் பட்டியல் 
தொடர் வரை 
தொடர்புடைச் சார்பு 
வழக்கு , மரபு 
ஒட்டுறவு , இடையுறவு 
ஒட்டுறவுக் கெழு 
வாழ்க்கைச் செலவுக் 

குறியீட்டெண் 
குவிவு 
குவிவு வரை 
குவிவு அலைவெண் , குவிஷ 
நிகழ்வெண் 


- 


D 


Degrees of Freedom 
Design 


- 


சமன்பாட்டுப் படி 
திட்ட அமைப்பு , உருவ் 

அமைப்பு 
விலக்கம் , விலகல் 
எண் அளவை விலக்கம் 
சராசரி விலக்கம் 
கூட்டுச் சராசரி விலக்கம் 
கால்மான விலக்கம் 
திட்ட விலக்கம் , தரவிலக்கம் 
விளக்கப் படம் 
பட்டை விளக்கப் படம் 
வட்ட விளக்கப் படம் 
சிதறல் விளக்கப் படம் 


Deviation 

Absolute 
Average 
Mean 
Quartile 

Standard 
Diagram 

Bar 
Pie 
Scatter 


39 


5 


267 


கலைச்சொற்கள் 


- 


Discontinuous Function 
Dispersion 
Distribution 

Binomial 
Bivariate 
Continuous 
Cumulative 
Discrete 
Frequency 


க 


22 


5 


3 


J -Shaped 
Normal 


தொடர்ச்சியற்ற சார்பு 
பரவுகை 
பரவல் 
ஈருறுப்புப் பரவல் 
இருமாறிப் பரவல் 
தொடர் பரவல் 
குவிவுப் பரவல் 
தொடர்ச்சியற்ற பரவல் 
அலைவெண் பரவல் , அலைவுப் 

பரவல் 
J- வடிவப் பரவல் 
சமச்சீர் பரவல் , இயல் நிலைப் 

பரவல் 
பாய்ஸான் 

பரவல் 
கூறு பண்புகளின் பரவல் , 

மாதிரிப் பரவல் 
T . பரவல் 
சீரிலாப் பரவல் , கோட்டப் 

பரவல் 
U வடிவப் பரவல் 
கைவர்க்கப் பரவல் 
வகு 


Poisson 
Sampling 


3 , 


Students ‘ T 
Skew 


9 


U Shaped 


.x2 


Divide 


E 


Element 
Ellipse 
Empirical Formula 
Enquiry 
Enumeration 
Enumerator 
Equal 
Equation 
Error 
Estimate 
Event 

Independent 
Mutually Exclusive 


மூலகம் , உறுப்பு 
நீள்வட்டம் 
நடைமுறைச் சூத்திரம் 
கணக்கெடுப்பு 
எண்ணெடுப்பு , சேகரித்தல் 
செய்தி சேகரிப்பவர் 
சமம் 
சமன்பாடு 
பிழை 
மதிப்பிடு 
நிகழ்ச்சி 
சார்பற்ற நிகழ்ச்சி 
ஒன்றையொன்று புறக் 
கணிக்கும் நிகழ்ச்சி 


268 


வணிகப் புள்ளியியல் 


F 


F - Test 
Formula 
Frequency 
Function 


F- சோதனை 
சூத்திரம் 
அலைவெண் , நிகழ்வெண் 


சார்பு 


G 


Graph 
Graph Sheet 


வரைபடம் 
வரை படத்தாள் 


H 


Height 
Histogram 
Hypothesis 

Testing of 


உயரம் 
செவ்வகப் படம் 
எடுகோள் 
எடுகோள் சோதனை 


: | 


- 


| 


-- 


Index Number 
Inflexion , Point of 


குறியீட்டெண் 
திருகுபுள்ளி, வளைவு மாற்றப் 

புள்ளி 
இடைச்செருகல் 


Interpolation 


K 


Kurtosis 


Leptokurtic 
Platykurtic 


தட்டை அளவு 
குறைத்தட்டை 
மிகைத்தட்டை 


L 


பெறுங்கூறுகள் 


விதி 


Large Samples 
Law 
Law of Inertia of Large 

Numbers 
Law of Statistical Regularity 
Limit 

Lower 
Upper 
Confidence 


பெரிய எண்களின் நிலைத் 

தன்மை விதி 
புள்ளிவிவர ஒழுங்கு விதி 
எல்லை , நெருக்க மதிப்பு :. 
கீழ் எல்லை 
மேல் எல்லை 
நம்பக வரம்புகள் 


கலைச்சொற்கள் 


269 


Line 

Straight 
.Line Diagram 
Linear 
Logarithm 


கோடு 
நேர்கோடு 
நேர்கோட்டு விளக்கப் படம் 
ஒருபடி 
லாகரிதம் 


M 


Mark 
Mathematics 
Mean 

Arithmetic 
Geometric 
Harmonic 


32 


Weighted 
Measures 

of Central Tendency - 


அலைவெண் குறி , குறி 
கணிதம் 
கூட்டுச் சராசரி 
கூட்டுச் சராசரி 
பெருக்குச் சராசரி 
ஹார்மோனிக் சராசரி , 

இசைச் சராசரி 
நிறையிட்ட சராசரி 
அளவைகள் 
மையப் போக்கின் 

அளவைகள் 
பரவுகை அளவைகள் 
கோட்ட அளவைகள் 
இடைநிலை 
இடைநிலைப் பிரிவு 
மில்லியன் , பத்து இலட்சம் 
கழி 
முகடு 
முகட்டுப் பிரிவு 
விலக்கப் பெருக்குத் தொகை 
பெருக்கு 


, 

Dispersion 

Skewness 
Median 

Class 
Million 
Minus 
Mode - 
Model.Claus 
Moment 
Multiply 


N 


1 ! 


. 


National Income 
National Sample Survey 
Negative 

Number 
Nonsense Correlation 
Notation 
Number 
Natural Numbers 


தேசீய வருமானம் 
தேசீய மாதிரி அளவெடுப் 
எதிர்மறை 
எதிர்மறை எண் 
பொருளற்ற ஒட்டுறவு 
குறியீடு 
எண் 
இயல் எண்கள் 


270 


வணிகப் புள்ளியியல் 


O 


Observation 
Observed Data 
Ogive 

Less than 

More than 
Origin 


நேரில் காணல் 
நேரில் கண்ட புள்ளி விவரம் 
ஓகைவ் 
கீழின ஓகைவ் 
மேலின ஓகைவ் 
மூலப்புள்ளி 


2 


P 


Pair 
Parabola 
Paramcter 


ஜோடி 
பரவளைவு 
புள்ளியியல் 

பண்பளவை 
சுட்டுறுப்பு 
சதவீதம் 


காலம் 


Percent 
Period 
Permutation 
Population 


Finite 


Infinite 


வரிசை மாற்றம் 
முழுமைத் தொகுதி , இனத் 

தொகுதி 
வரம்புடை முழுமைத் 

தொகுதி 
எண்ணற்ற 

முழுமைத் 
தொகுதி 
நேர்மறை 
நிகழ்தகவு 
உத்திக் கணக்கு , கணக்கு 
வழிமுறை , செய்முறை 
பெருக்கம் 


Positive 
Probability 
Problem 
Procedure 
Product 


o 


Quality Control 
Quantitative Data 
Quartile 
Questionnaire 


தரக் கட்டுப்பாடு 
எண் அளவைப் புள்ளிவிவரம் 
கால்மானம் 
வினாப் பட்டியல் 


R 


Random Sample 


சரிசம 


ராண்டம் மாதிரி , 

வாய்ப்புக் கூறு 
தரம் 


Rank 


கலைச்செ 


ON 


Rank C 
Ratio 
Raw Da , 


ЕВ 3 4 


31 AN 1993 


Real 
Reasonii 
Regressię D 1977 
Regular 
Root 


14_FEB 1992 


7 MAR 1995 


* 
Square r , JAN 1993 


Sample 

Larg 

Sma: 
Samplinger 


Sampling 


99 


261584 


CONNEMARA (STATE - CENTRAL ) PUBLIC 

LIBRARY. MADRAS - 8 , 

DATE LABEL 
Call NOIR 

Acc. No. 
This book should be returned on or before 
the dac last mark d abov : An Ovirdu charged 
of 50 pais : will bli vied for each day the book 
isk.pt b yond that da : . 

C.P.L. 8 ( ? ) - 6 : 666 --- 5 3 37s 


99 


Scatter 


99 


1 


Series 
Significant 


Skewness 


Drammen 


Solution 
Solve 
Standard 
Standard 


IL VIRTUAL ACADEMY 


Statistic 
Statistics 
Symmetr 


